த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -561 


வேதியியல் 


( மருத்துவப் பட்டப்படிப்பு முதலாண்டு மாணவர்க்கு ) 

( முதற் பகுதி ) 


கரிம வேதியியல் 


ஆசிரியர் 


ஆர் . குருநாதன் , எம்.ஏ. ) 

வேதியியல் பேராசிரியர் , 
கோவை மருத்துவக் கல்லூரி , 


கோவை . 


2 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Bdklon - January, 1974 
T.N.T.B.S. (C.P .) No. 561 


Tamil Nadu Text Book Society 


CHEMISTRY ( PART I ) INORGANIC CHEMISTRY 


R. GURUNATHAN 


Price Rs. 7-45 


R 


Published by the Tamil Nadu 
Text Book Society under tbo 
Centrally Sponsored Scheme of 
Production of books and lite 
rature in regional languages at 
the University level of tho 
Government of India in the 
Ministry of Education and Social 
Welfare (Department of Culture ) 
New Delhi. 


Printed by 
Giridhar Art Printers. 
17 & 19 , Badrian St. , 
Madras - 1 . 


தந்த 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதின் மூன் 
றாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் (P.U.C. ) 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் 
உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர 
முன் வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரண 
மாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் 
தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் , 
கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாண 
வர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான 
பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக் 

கழகம் 
ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் 
சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தல் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , பௌதிகம் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது .. 

இவற்றுள் ஒன்றான வேதியியல் ( முதற் பகுதி ) கரிம வேதி 
வியல் என்ற இந்நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 
561 ஆவது வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் 
சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 596 
நூல்கள் வெளிவந்துள்ளன . இந்நூல் மைய 

மைய அரசு கல்வி , 
சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக 
நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


. 


7 


.. 


14 


அ சி சேர்வே காது அராய்மைப்படுத்தல் 


27 : 


** 


83 


..... 


50 


59 


.... 


66 


1. முன்னுரை 
2. அமைப்புப் பற்றிய பொதுக் கருத்துகள் 

ஸ்டீரியோ வேதியியல் 

கரிமச் சேர்மங்களைத் தூய்மைப்படுத்தல் 
5. கரிமச் சேர்மங்களில் இருக்கிற தனிமங்களைக் 

கண்டறிதலும் அளவறிதலும் 
6. மூலக்கூறு எடை நிர்ணயித்தல் 
7. பாரஃபின்கள் , அல் க்கேன்கள் 
8. நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 

ஒலிஃபீன்கள் அல்லது அல்க்கீன்கள் 
9. நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 

அசிட்டிலீன்கள் அல்லது அல்க்கைன் கள் 
10. அல்க்கேன்களை அடிப்படையாகக் கொண்ட 

ஹேலஜனேறிய சேர்மங்கள் 
11 .; ஆல்கஹால்கள் 
12 : ஈதர்கள் 
13. அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுகள் 
14. ~ அலிஃபேட்டிக் கீட்டோன்கள் 
15. அலிஃபேட்டிக் கார்பாக்ஸிலிக் அமிலப் 
16. அலிஃபேட்டிக் கார்பாக்ஸிலிக் அமிலப் 

பெறுதிகள் 
17. நைட்ரஜன் 

கொண்ட அலிஃபேட்டிக் 
சேர்மங்கள் 
1. யூரியா 
19 ஈருப்புத் திறன் கொண்ட அமிலங்கள் அல்லது 

டைகார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 
20. ஹைட்ராக்ஸி அமிலங்கள் 


71 


88 


96 


-- 


100 


109 


114 


121 


129 


1881 


142 


148 


.... 


பக்கம் 
21. நிறைவுறா டை கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 

154 
22 . புரதங்கள் , பாலி பெப்டைடுகள் , அமினோ 
அமிலங்கள் 

157 
23. பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 

165 
24. அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டர் அல்லது 
எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டு 

172 
25. அரோமேட்டிக் சேர்மங்கள்- பென்ஸீன் மற்றும் 
உடனொத்த சேர்மங்கள் 

178 
26. அரோமேட்டிக் நைட்ரோ பெறுதிகள் 

198 
27. சல்ஃபானிக் அமிலங்கள் 

197 
28. அரோமேட்டிக் ஹேலஜன் சேர்மங்கள் 

208 
29. ஃபீனால்களும் அரோமேட்டிக் ஆல்கஹால்களும் ... 210 
30. அமின்களும் டைய ஸோனியம் உப்புகளும் 219 
81. ஆல்டிஹைடுகள் , கீட்டோன்கள் , கார்பாக்ஸிலிக் 
அமிலங்கள் 

227 
32. ஆல்க்கலாய்டுகள் 

245 
33. நோய் நுண்மத்தடை வேதிப் பொருள்கள் 

255 
மேற்கோள் நூற்பட்டியல் 

259 
கலைச்சொற்கள் 

260 


2 


முதற் பகுதி 
கரிம வேதியியல் 


1. முன்னுரை 


வேதியியலைக் கரிம வேதியியல் , கனிம வேதியியல் , இயற்பியல் 
வேதியியல் என்று மூன்று பாகுபாடுகளின் கீழ்ப் படிக்கிறோம் . 
கரிம வேதியியலைக் கார்பனின் சேர்மங்கள் பற்றிய வேதியியல் 
என்று கொள்ளலாம் . விலங்கினங்கள் , தாவர இனங்கள் ஆகிய 
வற்றிலிருந்து பெறப்படும் சேர்மங்களைப் பற்றிய உண்மைகளை 
உள்ளடக்கியது கரிம வேதியியல் ஆகும் . கனிம வேதியியல் 
கனிமத்தை ஆதாரமாகக் கொண்ட 

பொருள் களைப் பற்றிய 
வேதியியல் . சர்க்கரை , யுரியா , கற்பூரம் போன்ற பொருள்கள் 
உயிரினங்களில் உண்டாக்கப்படுகின்றன . இவற்றைப் பற்றிய 
உண்மைகளைக் கரிம வேதியியலில் படிக்கிறோம் . தாதுப் பொருள் 
களை ஆதாரமாகக் கொண்டு தயாரிக்கப்படும் கந்தக அமிலம் , 
சோடியம் ஹைட்ராக்ஸைடு , சோடியம் குளோரைடு போன்ற 
பொருள்கள் கனிமச் சேர்மங்களாகும் . இவைபற்றிக் கனிம 
வேதியியலில் படிக்கிறோம் . 


கரிம வேதியியலை அங்கக வேதியியல் என்றும் , கனிம வேதி 
யியலை அனங்கக வேதியியல் என்றும் சொல்லுகிறோம் . 


கரிமச் சேர்மங்களை உயிரினங்களிலி நந்தே பெறல் சாத்தியம் 
என்று 

எண்ணப்பட்டது . கரிமப் பொருளை உண்டாக்க 
வல்லமை மிக்க சக்தி அவசியம் என்று கருதப்பட்டது. இக் 
கொள்கைக்குச் சாவுமணி அடித்தவர் வோலர் ( Wholer ) என்பார் . 
விலங்கினங்களிலிருந்து பெறப்படும் யுரியாவை இவர் முதன் 
முதலில் செயற்கை முறையில் தயாரித்தார் . அமோனியம் 
சயனேட்டை வெப்பமேற்றி வினையுறச் செய்தல் தான் இவர் 
கையாண்ட முறை . 

NH , 
NH4CNO == 

NHA 


C 


2 


கரிம வேதியியல் 


இந்தக் கண்டுபிடிப்பைத் தொடர்ந்து உயிர்ப் பொருள்களை 
ஆதாரமாகக் கொண்டு மட்டுமே பெறப்பட்டு வந்த பல சேர்மங் 
கள் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டன . அதன் பின் 
அங்கக வேதியியல் , அனங்கக வேதியியல் என்ற பாகுபாடு 
பொருளற்றதாகக் கருதப்பட்டது . என்றாலும் நாம் இன்னமும் 
அந்தப் பாகுபாட்டை விடவில்லை . அங்கக வேதியியலில் 50 
இலட்சத்திற்கு மேற்பட்ட கார்பன் சேர்மங்களைப்பற்றிப் படிக் 
கிறோம் . கார்பன் அணுக்கள் ஒன்றோடொன்று பிணைப்புறும் 
இயல்பைக் கொண்டிருக்கின் றன . எனவேதான் , கார்பன் 
எண்ணிலடங்காச் சேர்மங்களைக் கொடுக்கும் சிறப்பியல்புடை 
யதாய் இருக்கிறது . 

பல கரிமச் சேர்மங்கள் உயிரின ஆதாரத்திலிருந்து பெறப் 
படுகின்றன . இன்னமும் பல சோதனைக் கூடங்களில் தயாரிக்கப் 
படுகின்றன . கரிமச் சேர்மங்கள் பலவற்றிற்கு உறைவிடமாய் 
இருப்பவை நிலக்கரி , பெட்ரோலியம் , மரம் மற்றும் வேளாண்மை 
விளை பொருள்கள் . 

104 தனிமங்கள் தரமுடியாத அளவில் எண்ணிலடங்காக் 
கரிமச் சேர்மங்கள் இருப்பதன் காரணத்தைப் பார்த்தோம் . 
கரிமச் சேர்மங்கள் பெரிய மூலக்கூறுகளை மட்டும் கொண்டிருக்க 
வில்லை . சிக்கல் மிக்க அமைப்பையும் கொண்டிருக்கின்றன . 

ஒவ்வோர் ஆண்டும் ஆயிரக் கணக்கில் புதியச் சேர்மங்கள் 
பட்டியலில் சேர்கின்றன . சேர்மங்களின் எண்ணிக்கை அதி 
கரிக்கும் முறைமையைக் காட்டும் விவரங்கள் வருமாறு : 


கரிமச் சேர்மங்களின் 
ஆண்டு 

எண்ணிக்கை 


1888 


12,000 


1910 


1,50,000 


1940 


3,00,000 


1970 


10,00,000 


மூலக்கூற்றில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அணுக்களைக் 
கொண்ட கரிமச் சேர்மங்கள் உண்டு . மிகச் சிறிய மூலக் கூறு 
கூட அமைப்பில் சிக்கல் கொண்டதாக இருக்கிறது . இந்த மூலக் 
கூறுகள் பல்வேறு வகையில் சிதைவுறுகின்றன . அணுக்கள் 


முன் னுரை 


இடம் மாறிப் புதிய மூலக்கூறுகளைத் தருகின்றன . அணுக்கள் 
இம் மூலக்கூறுகளோடு சேர்க்கையுறும் வழிகளும் பலப் பல . 
இருக்கின்ற அணுக்களை வேறு அணுக்கள் பதிலீடு செய்யும் 
வகைகளும் பலவாம் . அப்படி நிகழும் வினைகள் யாவை , 
அவற்றை அடிப்படையாகக் கொண்டு புதியச் சேர்மங்களை 
எப்படி - உருவாக்கலாம் என்ற விவரங்களைத் தருவது கரிம 
வேதியியல் . 


கார்பன் ஆயிரக்கணக்கான அணுக்களைக் கொண்ட சங்கிலித் 
தொடரைத் தரவல்லது . 

வெவ்வேறான வளையங்களையும் 
கொடுக்கக் கூடியது . சங்கிலித் தொடர்களும் மற்றும் வளையங் 
களும் கிளைகளைக் கொண்டிருக்கலாம் . சங்கிலித் தொடர் மற்றும் 
வளையங்களில் இருக்கிற கார்பன் அணுவோடு பிணைக்கப்படும் 
அணுக்கள் பொதுவாக H , F , CI , Br , 1,0 , N மற்றும் S ஆகியவை 
தாம் . ஒவ்வோர் அமைப்பும் ஒரு சேர்மத்தைக் குறிக்கிறது . 
ஒவ்வொரு சேர்மமும் அதற்குரிய இயல்பியல் வேதியியல் பண்பு 
களைப் பெற்றிருக்கிறது . 


கரிம வேதியியல் அறிவு , தொழில் நுட்பக் கலைக்கு மிகவும் 
வேண்டற்பால தொன்று . சாயங்களும் , விந்தை மருந்துகளும் 
கரிமச் சேர்மங்களே . தாள் , இங்க் இவைபற்றிய அறிவுக்குக் 
கரிம வேதியியல் தேவை . பிளாஸ்டிக் மற்றும் பெயின்ட்டுகள் 
பற்றிய விவரத்தை விளக்குவது கரிம வேதியியல் . பெட்ரோலும் 
இரப்பரும் கரிமச் சேர்மங்களே . நாம் உண்ணும் உணவுப் 
பொருள்கள் , உடுக்கும் துணி வகைகளெல்லாம் 

கரிமச் சேர்மங் 
களின் தொகுப்பே . சிறந்த வெடி மருந்துகளெல்லாம் கூடச் 
கரிமச் சேர்மங்கள் தாம் . 


கரிமச் சேர்மங்களின் சிறப்பியல்புகள் 

கனிம வேதியியலில் நூற்றுக்கு மேற்பட்ட தனிமங்களின் 
சேர்மங்கள் பற்றிப் படிக்கிறோம் , கரிமச் சேர்மங்களில் இருக்கிற 
தனிமங்கள் ஒரு சிலவே . வை எல்லாவற்றிலும் கார்பன் 
இருக்கிறது . ஹைட்ரஜன் பெரும்பாலும் இருக்கும் . ஆக் 
ஸிஜன் , நைட்ரஜன் , ஹேலஜன்கள் , கந்தகம் , பாஸ்ஃபரஸ் 

தனிமங்களைக் கொண்டிருக்கிற கரிமச் சேர்மங்களும் 
உண்டு . 


ஆகிய 


ஆறுக்கு மேற்பட்ட அணுக்களைக் கிளை மூலக்கூற்றில் 
கொண்டிருக்கிற கனிமச் சேர்மங்கள் மிகவும் சொற்பம் . ஆனால் , 
நமக்கு மிகவும் பழக்கமான சில கரிமச் சேர்மங்களின் மூலக் 


4 


கரிம வேதியியல் 


உண்மைகள் 


கூறுகளைப் பற்றிய 
கொடுக்கின்றன . 


நமக்கு வியப்பைக் 


- 


சேர்மம் 


மூலக்கூறு 
வாய்பாடு 


அணுக்களின் 
எண்ணிக்கை 


777 


61 


இன்சுலின் Cy, His Nes 0 ,, Ss 
BB ,, வைட்டமின் Css H , CON ,, 0 , , P 
குளோரோஃபில் Cy , H ,, Mg N , O. 


183 


90 


137 


5 


வற்றின் அமைப்பில் உள்ள சிக்கலை ஊகிக்க முடிகிற 
தன்றோ ? 

குறிப்பிட்ட சில தனிமங்களிலிருந்து பெறப்படும் கனிமச் 
சேர்மங்கள் மிகச் சிலவே . ஆனால் கார்பன் , ஹைட்ரஜன் மட்டும் 
பல்வேறு வகைகளில் சேர்க்கையுற்றுப் பல நூறு கரிமச் சேர்மங் 
களைத் தருகின் றன . எனவே , 5 மில்லியன் கரிமச் சேர்மங்கள் 
இருப்பதில் வியப்பென்ன ? இவ்வளவு சேர்மங்களைப் பற்றியும் 
படித்தறிய , எளிதாக இருக்கும் வகையில் இவை ஒத்த 
பண்புகளைக் கொண்ட தொகுப்புகளாகப் பாகுபாடு செய்யப்படு 


கின் றன . 


கரிமச் சேர்மங்கள் மின்பகு பொருள்களல்ல . இயல்பாக 
இருக்கின்ற நிலை வாயுவோ, திரவமோ, திண்மமோ எதுவானா 
லும் (0 ° C- லிருந்து 300 ° C . க்குள் உருகுநிலை கொண்டுள்ளன . 
இவற்றில் பல நீரில் கரைவதில்லை . 


கரிமச் சேர்மங்கள் எரியும் தன்மை கொண்டவை . வெப்ப 
மேற்றும்போது தொடர்ந்து எரிகின்றன . 200 ° C- லிருந்து 
300 C- க்கு உள்ளான வெப்ப நிலையில் சிதைந்துவிடுகின்றன . 
ஆனால் கனிமச் சேர்மங்களை எத்தனை கடுமையான சோதனை 
களுக்கு உட்படுத்தினாலும் சிதைந்து போவதற்கான அறி 
குறியே தென்படுவதில்லை . 

இவ்விரு வகைச் சேர்மங்களும் வேதி வினை களிலும் வேறு 
படுவதைக் காண்கிறோம் . நீர்க் கரைசல்களில் கனிமச் சேர்ம 
வினைகள் துரிதமாக நிகழ்கின்றன . இங்குச் சம்பந்தப்பட்ட வினை 
பொருள்கள் மின்னாற் பகுபொருள்கள் என்பதையும் , வினையின் . 
போது எதிர்மாறான மின்னேற்ற அயனிகளின் சேர்க்கை நிகழ் 
வதையும் காண்கிறோம் . கரிமச் சேர்மங்கள் மின்னாற் பகு 
பொருள் களல்ல . இவற்றில் வினைநிகழக் காரணமாயிருப்பது 
வினைபடு மூலக்கூறுகளை நெருங்கச் செய்யும் மின்விசை யன்று . 


முன்னுரை 


5 


தாறுமாறான இயக்கத்திற்குக் காரணமாயிருக்கிற வெப்ப 
மோதலே வினைக்கு வித்தாயிருக்கிறது . அங்கக வினைகள் முற்றுப் 
பெறச் சிலபோழ்து மணிகள் - ஏன் நாட்களும் கூடத் தேவைப் 
படுகின்றன . 

அறை வெப்ப நிலையை விட அதிகமாக வெப்ப 
மேற்றி வினைகள் நிகழச் செய்யலாம் . இம்மாதிரி செய்த துகள் 
களின் இயக்கம் துரிதம் அடைய வினைக்குக் காரணமாகும் 
மோதல்களும் அதிகமாகின்றன . அங்கக வேதியியல் சோத 
னைக் கூடத்தில் நீர்த்தொட்டி ( Water bath ) , எண்ணெய்த் தட்டு 
( Oil bath ) , மணல் தட்டு ( Sand bath ) , மின் வெப்ப மேற்றிகள் 
இவற்றைப் பயன்படுத்துவதன் அவசியமே துகள்களின் இயக் 
கத்தை அதிகரிக்கத்தான் . மற்றும் அங்ககச் சேர்ம வினைகள் 
மீள் வினைகளாக ( Reversible reactions ) இருக்கின்றன . 


அல்லது 


கனிமச் சேர்மங்களை வேதிச் சமன்பாட்டி லிருந்து பெறப் 
படும் கணக்கீட்டுப்படி 100 சதம் பெறுதல் முடியும் . ஆனால் 
கரிமச் சேர்மங்களை 80 அல்லது 90 சதம் முடிவில் ( yield ) 
பெற்றாலே அது பெரிய சாதனை தான் . பொதுவாகப் பலன் 
50 - லிருந்து 70 சதம் வரைதான் கிட்டும் . உயர்ந்த வெப்ப நிலையில் 
கரிமச் சேர்மங்கள் சிதைவுறுவதும் , கரிம வேதி வினைகள் சமநிலை 
வினை களாக இருப்பதுமே இதற்குக் காரணம் . மேற்கோளாக 
A- யும் B- யும் வினையுற்று C- யுடன் D- யைக் குறைந்த அள 
வில் தரக் காரணம் , அதே சோதனை நிலையில் C- யும் D- யும் 
வினைப்பட்டு A- யுடன் B- யைத் தருவதே. உண்டாக்கப்படும் 
சம நிலைக் கலவையில் A , B , C , D எல்லாமே இருக்கின்றன . நேர் 
வினையை மட்டும் நிகழச் செய்ய , வரு பொருள்களில் ஒன்று 

இரண்டையுமே நீக்கிவிடல் வேண்டும் . காய்ச்சி 
வடித்தல் , வீழ்படிவாக்கல் , நடுநிலையாக்கல் அல்லது வினைபடு 
பொருள்களில் ஏதாவதொன்றைப் பெரிய அளவில் எடுத்துக் 
கொள்ளுதல் முறைகளில் , நேர்வினை நிகழ்தல் எளிதாக்கப் 
படுகிறது . 

19 ஆம் நூற்றாண்டு முன்னோடிகளைப் பின்பற்றியே ன் 
றைய கரிம வேதியியலார் செயல்படுகின்றனர் . ஆனால் நல்ல 
அடிப்படைக் கொள்கைகளைச் சார்ந்து சோதனைகள் நிகழ்த்தப் 
படுகின்றன . பயன்படுத்தப்படும் சாதனங்கள் எல்லாவகையிலும் 
சிறந்தவை . அவர்களின் பணியாவன : ஒன்று இயற்கையை 
ஆதாரமாகக் கொண்டு பெறப்படும் பொருள்களைத் தனிப்படுத்தி 
அவற்றின் அமைப்பைத் தெளிவாக்கல் : இரண்டு சோதனைக் 
கூடங்களிலும் , தொழிற் கூடங்களிலும் அச் சேர்மங்களைக் 
கொண்டு புதிய பொருள்களைப் பெற முயலுதல் . கடந்த 100 


6 


கரிம வேதியியல் 


ஆதாரமாகக் 


ஆண்டுகளில் அங்கக வேதியியல் மேம்பட்ட நிலையில் , வேதி 
யியலார் தங்களின் தேவைக்கேற்ப மூலக்கூறுகள் கட்டுமானப் 
பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் . இயற்கையை 
கொண்ட சேர்மங்கள் இன்னமுந்தான் தொடருகிறது . பூஞ்சைக் 
காளான் போன்றவற்றின் வளர்ச்சியின் போது உண்டாகும் 
பொருள்கள் பற்றிய சோதனைகள் நல்ல பயன்களைக் கொடுத் 
துள்ளன . அம்மாதிரியான சோதனைகளின் பயன் தான் மருத் 
துவத் துறையில் முக்கியத்துவம் கொண்ட பென்சிலின் , 
ஸ்ட்ரெப்டோமைசீன் ஆகியவை , 

அங்கக வேதியியலார் தனியார் நிறுவனங்களிலும் , அரசு 
தொழிற்கூடங்களிலும் , பல்கலைக் கழகங்களிலும் தங்கள் பணி 
களைத் தொடர்கிறார்கள் . பல்கலைக் கழகங்களிலும் , கல்லூரி 
களிலும் நிகழ்த்தப்படும் ஆய்வுகளின் முடிவுதான் தற்போதைய 
அங்கக வேதியியல் பற்றிய மேம்பாடுகள் . 


தொழில் வேதியியல் முற்றுப் பெற்ற பொருளாகவோ , 
இடைநிலைப் பொருளாகவோ பொருள்களைப் பெருமளவில் தயா 
ரிப்பது பற்றியது . இங்கே இலாபமே குறிக்கோள் . பொருள்களை 
இன்னமும் சிக்கனமான 

முறையில் 

தயாரிக்க இயலுமா 
என்பதை ஒட்டியே ஆய்வுகள் இங்கு நிகழ்த்தப்படுகின் றன . 
இரண்டாம் உலகப்போருக்குப் பின்னர்ச் சிறியதும் பெரியது 
மான எல்லாத் தொழிற்கூடங்களுமே இணைந்த சோதனைக் 
கூடங்களைக் கொண்டவை ஆயின . 

பல்வேறு தொழிற்கூடங்களிலும் அங்கக வேதியியலார் 
பணி செய்கிறார்கள் . கரிமச் சேர்மங்களில் பெரும்பாலானவை 
( 1 ) பெட்ரோலியம் , ( 2 ) நிலக்கரி , ( 3 ) தாவர விலங்கினப் 
பொருள்களை ஆதாரமாகக் கொண்டவை . ஒரு பொருளைத் தயாரிப் 
தென்றால் சிக்கனமான மூலம் என்னவென்பதை அறிந்து 
அம்முறை கையாளப்படுகிறது . அமெரிக்காவில் அங்ககப் 
பொருள் தொழில்கள் பெட்ரோலியத்தை அடிப்படையாகக் 
கொண்டவை . 

ஜெர்மனியில் நிலக்கரிதான் மூல ஆதாரம் . 
ஆனால் ஸ்காண்டினேவியாவில் மரத்தை ஆதாரமாகக் கொண்டு 
அங்ககப் பொருள்கள் பெறப்படுகின்றன . மேற்சொன்ன மூன்று 
தொழில்களோடு தோல் , துணி , உணவு , இரப்பர் , தாள் தயாரிப்பு 
ஆகிய தொழில்களும் அங்ககப் பொருள்களோடு சம்பந்தப் 
பட்டவையாம் . மருந்துகள் , சாயங்கள் , பிளாஸ்டிக் பொருள்கள் , 
பிசின்கள் ( Resins ) , துப்புரவுப் பொருள்கள் ஆகியவற்றைத் 
தயாரிக்கும் தொழிற்கூடங்களும் கரிமச் சேர்மங்களைப் பயன் 
படுத்துபவையே . 


2. அமைப்புப் பற்றிய பொதுக் கருத்துகள் 


வேறெந்த தனிமத்தோடும் ஒப்பிட முடியாத அளவில் 
கார்பன் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைப்புகளை உண் 
டாக்கிச் சங்கிலித் தொடர் மற்றும் வளைய அமைப்புகளை உண் 
டாக்க வல்லவை . அம்மாதிரி பெறப்படும் கார்பன் உருவரை 
( Skeleton ) அமைப்புத்தான் அங்ககச் சேர்மங்களின் அடிப் 
படையாக அமைகிறது . 


கார்பனின் இணை திறன் நான்கு . இந்த நான்கு இணை திறன் 
பிணைப்புகளும் எல்லாவகையிலும் ஒரே தன்மையவை . கார்பன் 
சேர்மங்களில் எளிய அமைப்பைக் கொண்டவை ஹைட்ரோ 
கார்பன்களாகும் . இவையே மற்றச் சேர்மங்களுக்குத் தோற்று 
வாயாக இருப்பவை . ஹைட்ரோ கார்பன்களில் கார்பனும் , 
ஹைட்ரஜனும் வெவ்வேறு விகிதத்தில் சேர்க்கையுற்றுள்ளன . 
இணைதிறன் ஒன்று கொண்ட ஹைட்ரஜன் கார்பனின் இணை 
திறனை நிறைவு செய்வதில் முனைகிறது . ஒரு கார்பன் அணுவைக் 
கொண்ட ஹைட்ரோ கார்பனில் நான்கு ஹைட்ரஜன் அணுக்கள் 
இருக்கின் றன . இச் சேர்மம் மீதேன் ஆகும் . மீதேன் ஒரு மூலக் 
கூற்றில் என்னென்ன தனிமங்களின் அணுக்கள் எத்தனை எத்தனை 
இருக்கின்றன என்பதை CH , என்று குறிப்பிடுகிறோம் . இரண்டு 
கார்பன் அணுக்களை ஓர் இணை திறன் பிணைப்பால் பிணைத்த 
நிலையில் நிறைவு செய்யப்பட வேண்டிய ஆறு இணை திறன்கள் 
இருக்கின்றன . ஆறு ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்க்கையுறும் 
போது C , H , ஈதேன் என்ற ஹைட்ரோ கார்பன் கிடைக்கிறது . 
இம்மாதிரியே தொடர்கையில் மூன்று கார்பன் அணுக்களைக் 
கொண்ட ஹைட்ரோ கார்பன் ப்ரொப்பேன் வருகிறது . ஒத்திசை 
யுடைய இம் மூன்று ஹைட்ரோ கார்பன்களைக் கீழ்க் கண்டவாறு 
குறிக்கலாம் . 
H H H 

Η Η Η 
1 
H - C - H H - C - C -H H - C - C-C - H 

| | | 
H H H 

Η Η Η 
மீதேன் ஈதேன் 

ப்ரொப்பேன் 


----- H 


8 


கரிம வேதியியல் 


என்று 


ஐசோமர்கள் ( Isomers ) 

படிப்படியாக ஒரு கார்பன் அணுவை முந்தைய ஹைட்ரோ 
கார்பனின் வடிவரை அமைப்புடன் சேர்த்து ஹைட்ரஜன் 
அணுக்களைக் கொண்டு மீதமுள்ள இணை திறன்களை நிறைவுறச் 
செய்யும்போது , முதலில் ஈதேனும் பின்னர் ப்ரொப்பேனும் 
கிடைக்கின்றன . 

மீதேனில் நான்கு இணை திறன்களும் சரி 
சமமானவை . எந்த ஹைட்ரஜன் அணுவை நீக்கி ஈதேன் 
பெற்றால் என்ன ? ஈதேன் அமைப்பு மாறப்போவதில்லை . இம் 
மாதிரியான விளக்கம் சொல்ல மீதேனிலிருந்து பெறப்படும் 
ப்ரொப்பேனும் ஒன்றே ஒன்று தான் 

சொல்லலாம் . 
ஆனால் ப்ரொப்பேனில் மூன்று கார்பன் அணுக்களும் ஒரே 
மாதிரி அமைந்திருக்கவில்லை . ஓரத்தில் இருக்கிற கார்பன் அணு 
ஒரே ஒரு கார்பன் அணுவோடு மட்டுமே பிணைப்புற்று இருக் 
கிறது . நடுவில் இருக்கும் கார்பன் இரண்டு கார்பன் அணுக் 
களுடன் பிணைப்புண்டு இருக்கிறது . எனவே , மேற்கொண்டு 
இணைக்கப்படும் கார்பன் ஓரத்திலிருக்கிற கார்பனுடன் 
பிணைக்கப்படுகிறதா , நடுவில் இருக்கிற கார்பனுடன் பிணைக்கப் 
படுகிறதா என்பதைப் பொறுத்து வெவ்வேறு அமைப்புகள் 
கிடைக்கின்றன . ப்யூட்டேன் என்ற ஹைட்ரோ கார்பனுக்குக் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வடிவமைப்பு ( Structural ) 
வாய்பாடுகளை எழுதலாம் . 


Alaiaka MA 


H H H I 

| 
H - C -- C -- C - C - H 

| | | 
Η Η Η Η 


------- --H 

| | 
H --- C -.- C --.-- C - H 

| | 
H | HH 
H - C -- 

| 
H 


( 1 ) 


( 2 ) 


வெவ்வேறு 

பண்புகளுடன் மேலே காட்டப்பட்டுள்ள 
அமைப்புகளைக் கொண்ட இரண்டு சேர்மங்கள் இருக்கின் றன. 
வாய்பாடு ( 1 ) நார்மல் ப்யூட்டேனைக் குறிக்கிறது . வாய்பாடு ( 2 ) 
ஐசோ ப்யூட்டேனுக்கு உரியது . இம்மாதிரி ஒரே மூலக் 

வாய்பாட்டோடு வேறுபட்ட வடிவமைப்புடைய சேர் 
மங்கள் இருப்பதனை ஐசோமெரிசம் என்கிறோம் . அம்மா திரியான 
சேர்மங்கள் ஐசோமெர்கள் எனப்படுகின்றன . 


கூறு 


அமைப்புப் பற்றிய பொதுக் கருத்துகள் 


9 


நேர்த் தொடர்கள் , கிளைத் தொடர்கள் 

பாரஃபின் மூலக்கூறுகளைக் கொடுக்கிற கார்பன் உருவரை 
அமைப்பைத் தொடர் என்கிறோம் . தொடர்கள் இரண்டு வகை 
களாம் . நேர்த்தொடரில் இருக்கிற கார்பன் அணு ஒன்று 
அல்லது இரண்டு கார்பன் அணுக்களுடன் பிணைப்புகளை 
உடையவையாய் 

இருக்கின் றன . நார்மல் ப்யூட்டேனிலும் 
பென்ட்டேனிலும் உள்ள கார்பன் உருவரை அமைப்பை நேர்த் 
தொடர் என்கிறோம் . கிளைத்தொடரில் மூன்று அல்லது நான் 
கார்பன் அணுக்களோடு நேர்ப்பிணைப்புகளைக் கொண்டுள்ள 
கார்பன் அணு குறைந்தது ஒன்றாவது இருத்தல் வேண்டும் . 
இந்தக் குறிப்பிட்ட கார்பன் அணுவில் தான் கிளை ஆரம்ப 
மாகிறது . 

ஐசோ ப்யூட்டேனிலும் ஐசோ பென்ட்டேனிலும் 
ஒரு கிளை மட்டும் தான் இருக்கிறது . ஆனால் , நியோ பென்ட் 
டேனில் இரண்டு கிளைகள் இருக்கின்றன . 


.C_6_d_d_ 


-C - C -- C - C 


| 
நேர்த் தொடர் 


C 
__ 
கிளைத் தொடர் 


உடனொத்த தொடர்புடைய தொகுதிகள் ( Homologous scries ) 

மீதேனில் ஆரம்பித்து மற்ற ஹைட்ரோ கார்பன் களைப் 
பெறுவதானால் படிப்படியாக ஒரு கார்பன் அணு , இரண்டு 
ஹைட்ரஜன் அணுக்கள் ஆகியவற்றைச் சேர்த்துக்கொண்டே 
செல்லல் வேண்டும் . எனவே , மீதேனிலிருந்து ஈதேன் , ஈதேனி 
லிருந்து ப்ரொப்பேன் , ப்ரொப்பேனிலிருந்து ப்யூட்டேன் எனச் 
செல்லுகையில் , வருகின்ற ஒவ்வொரு மூலக்கூறும் முந்தையதை 
விட CH , அதிகமாகக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் . 


CH , } cH , 


மிகை 
மீதென் 

CH , 
ஈதென் 

CH : 

cH , 
ப்ரொப்பேன் C , H , 

ப்யூட்டேன் 
உடனொத்த தொடர்புடைய தொகுதிகளுக்கு ஓர் உதாரணம் 
பாரஃபின்கள் . இத்தொகுதிச் சேர்மங்களெல்லாம் ஒன்றுக் 


} CH, 
CHI . 


கொன்று 


மாரஃபின் கள் 
10 

கரிம வேதியியல் 
உடனொத்த தொடர்புடையவை . உடனொத்த 
தொடர்புடைய தொகுதிகளை 

( 1 ) ஒரு பொதுவான வாய்பாட்டால் குறிக்கலாம் . அத் 
தாகுதியில் ஒவ்வொரு சேர்மத்திற்கும் , அதற்கு அடுத்த 
C.Han + , என்ற பொது வாய்பாட்டால் குறிக்கப்படுகின்றன . 


( 2 ) தொகுதிச் சேர்மங்களின் பௌதிகப் பண்புகள் சீராக 
மாறுகின்றன . மேற்கோளாகப் பாரஃபின்களில் முதல் சில 
தனிமங்கள் வாயுக்கள் . அடுத்து வருவன கொதிநிலை படிப் 
படியாக உயர்ந்து வரும் திரவங்கள் . அவற்றின் மேல் படியில் 
இருப்பவை திண்மப் பொருள்களாகும் . 


மீதேன் 

CH ,, 
ஈதேன் C , H , 
ப்ரொப்பேன் C , HY 

CHO 


வாயு 


ப்யூட்டேன் 


பென்ட்டேன் CH 2 
ஹெக்ஸேன் CH , 
ஹெப்டேன் C , His 


} 


திரவம் 


CH : 2 திண்மம் 


( 3 ) தொகுதியில் இருக்கிற எல்லாச் சேர்மங்களும் ஒரே 
மாதிரியான பொதுவான வேதிப் பண்புகளைக் கொண்டுள்ளன . 
என்றாலும் அவற்றில் முதல் படியில் இருக்கிற சேர்மங்கள் வினை 
யுறுவதில் வேகத்தோடு ஈடுபடுவதைக் காண்கிறோம் . 


திறைவுறாத் தன்மை ( Unsaturation ) 


கார்பன் அணுக்களைப் பிணைக்கும் சக வலுப் பிணைப்புகள் 
இரண்டு அல்லது மூன்றாகவும் இருக்கலாம் . மூலக்கூற்றில் 

ரண்டு கார்பன் அணுக்களைக் கொண்டிருக்கிற எத்திலீனில் 
இம்மாதிரியான ஒரு நிலையைப் பார்க்கறோம் . கார்பன் - கார்ப 
னுக்கிடையில் இரட்டைப் பிணைப்பு உள்ளது . நான்கு இணை 
திறனில் பாதி , இந்த இரட்டைப் பிணைப்பால் நிறைவு செய்யப் 

ஈதேனைவிடக் குறைவாக இரண்டு ஹைட்ரஜனைக் 
கொண்டிருந்தும் நிலையான மூலக்கூறு கிடைக்கிறது . எத்திலீன் 
மூலக்கூறு C , H , என்றிருக்க ஈதேன் C , H , என்ற மூலக் கூறு 


பட , 


அமைப்புப் பற்றிய பொதுக் கருத்துகள் 

1t 
வாய்பாட்டைக் கொண்டிருப்பதைப் பார்க்கிறோம் . இவற்றின் 
அமைப்பு வாய்பாடுகள் கீழே காட்டப்பட்டுள்ளன . 


H 


c = cc 


H - c - c 


H 


எத்திலீன் 


ஈதேன் 


எத்திலீனில் கார்பன்- கார்பன் அணுக்களுக்கிடையில் 
இருப்பது போன்று இருக்கும் பிணைப்பை எத்திலீன் பிணைப்பு 
அல்லது இரட்டைப் பிணைப்பு என்கிறோம் . 


அசிட்டிலீனில் கார்பன் - கார்பன் அணுக்களுக்கிடையில் முப் 
பிணைப்பு இருக்கிறது H- C = C - H . பாரஃபீன்களான ஈதேன் , 
ப்ரொப்பேன் ஆகியவை உச்சவரம்பில் 

ஹைட்ரஜனைக் 
கொண்டிருக்கின் றன . அவையெல்லாம் ஹைட்ரஜனால் நிறைவு 
செய்யப்பட்டிருக்கின்றன . ஆனால் எத்திலீன் அசிட்டிலீன் 
போன்ற சேர்மங்களின் மூலக்கூறுகளில் இரண்டு கார்பன் 
அணுக்களுடன் சேர்க்கையுற்றிருக்க வேண்டிய உச்ச வரம்பு 
ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையைவிடக் குறைந்த 
ஹைட்ரஜன் இருப்பதைக் காண்கிறோம் . இதனைத்தான் நிறை 
வுறாத் தன்மை என்கிறோம் . 


உறுப்புகள் ( Radicals ) 

அங்ககச் சேர்மங்களில் கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே 
இருத்தல் வேண்டுமென்பதில்லை. பல சேர்மங்களில் வேறு தனி 
மங்களும் இருக்கின்றன . இவை வினைபடு தொகுதியாக ( Func 
tional group ) இருக்கலாம் . ஹைட்ரோ கார்பனில் ஒன்று - 
அல்லது இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களை நீக்கி , வேறு தனி 
மங்களை அல்லது தனிமத் தொகுதிகளைப் புகுத்தினால் பல்வேறு 
சேர்மங்கள் கிடைக்கின்றன . இம்மாதிரி ஹைட்ரஜனை நீக்கும் 
போது உறுப்புகள் கிடைக்கின்றன . அவற்றின் இணை திறன் 
நீக்கப்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையைப் 
பொறுத்தது . 


இணை திறன் ஒன்று கொண்ட சில முக்கியமான அல்க்கைல் 
உறுப்புகள்வ அடுத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன . 


12 


கரிம வேதியியல் 


அல்க்கேன் 


அல்க்கைல் உறுப்பு 


சுருக்கிய 
வடிவம் 


மீதேன் CH , 


மெத்தில் CH , 


| CH . - அல்லது 

Me 
| C , H , - அல்லது 

Et 


ஈதேன் C , H , 


எத்தில் C , H ; 


C , H , 


ப்ரொப்பேன் C.He 


ப்ரொப்பைல் 

CH - CH , - CH , 
ஐசோப்ரொப்பைல் 
CH , - CH - CHg 

| 


( CH ,), - CH 


ப்யூட்டேன் 

ப்யூட்டைல் 
CH ,-CH ,-CH , -CH , 

CH ,-CH , -- CH , -- CH , - CH , 
ஐசோப்யூட்டேன் ஐசோப்யூட்டைல் 

( CH , ), CH 


CHI 


s> ce - cf5 CH 


Chis 


CH - CH , - 


( CH ,) , CH 

CH , 


CH , 


டெர்ஷரிப்யூட்டைல் 


CHIE 


( CH3) -C 


CH, 


CH , 

C 
CH S 


அல்க்கேனின் பெயர் ஏன் என்ற ஈற்றைப் பெற்றிருத்தலை 
யும் , அல்க்கைல் உறுப்புகளின் பெயர் ல் என்று முடிவதையும் 
காண்க . 


வினையுறு சார்பு முறைத் தொகுதிகள் ( Functional groups ) 

கார்பன் ஹைட்ரஜனை அடுத்து அங்ககச் சேர்மங்களில் 
காணப்படும் முக்கியமான தனிமம் ஆக்ஸிஜன் . அது வேறு 
தனிமங்களோடு தொகுதியாகக் காணப்படுகிறது . அவ்வாறான 
தொகுதிகள் சிறப்புப் பெயரைக் கொண்டுள்ளன . அவற்றை 
கொண்ட சேர்மங்களின் வேதியியல் பண்புகளை நிர்ணயிப்பவை 
அவையே . இம்மாதிரியான தொகுதிகளில் எளிமையானது 


| 


அமைப்புப் பற்றிய பொதுக் கருத்துகள் 


18 : 


ஹைட்ராக்ஸில் ஆகும் . ஆல்கஹால்கள் மற்றும் ஃபீனால்களில் 
து காணப்படுகிறது . கார்பனைல் தொகுதி இணை திறன் 


இரண்டு கொண்டது . இதனைக் குறிக்கும் முறை 


c = 0 


ஆகும் . 


கார்பனைல் - தொகுதியின் ஓர் இணை திறனை -OH : 


- 


நிறைவு செய்வதாகக் கொண்டால் 

என்ற இணை 

OH 
திறன் ஒன்று கொண்ட கார்பாக்ஸிலிக் தொகுதி கிடைக்கிறது 
அங்கக அமிலங்களில் காணப்படும் தொகுதி இதுவே . 

கீழே அட்டவணையில் சில அங்ககச் சேர்மங்களில் இருக்கும் 
வினையுறு தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


பெயர் 


அமைப்பு 


சம்பந்தப்பட்ட 
சேர்மங்கள் 


ஹைட்ராக்ஸில் 


-OH . 


ஆல்கஹால்கள் 
ஃபீனால்கள் 


கார்பனைல் 


Ac = o 


ஆல்டிஹைடுகள் 
கீட்டோன் கள் 


கார்பாக்ஸில் 


கார்பாக்ஸிலிக் 
அமிலங்கள் 


OH 


அசிட்டைல் - 


CHy- c 


- 


H 


அமினோ 


N : 


அமீன்கள் 


H 


-CO - NH , 


அமைடு 
சயனோ 


-CN 


| அமைடுகள் 
சயனைடுகள் 
நைட்ரோ : 
சேர்மங்கள் 


நைட்ரோ 


-NO , 


. 


3. ஸ்டீரியோ வேதியியல் 


எண்ணிக்கையிலும் இயல்பிலும் ஒரே மாதிரியான அணுக் 
கள் வெவ்வேறு விதமாகப் பிணைக்கப்பட்டிருப்பதால் விளைவது 
அமைப்பு ஐசோமெரிகம் . ஆனால் சில சேர்மங்களில் ஒரே 
மாதிரியான அணுக்களும் அணுத் தொகுதிகளும் , ஒரே மாதிரி 
யாகப் பிணைக்கப்பட்டிருப்பதாலும் அவற்றின் பண்புகள் மாறு 
வதைக் காண்கிறோம் . இதைத்தான் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் 
என்கிறோம் . நிரப்பிடத்தில் ( space ) அணுக்கள் 

அல்லது 
அணுத் தொகுதிகள் நிலையாக அமைந்துள்ள தன்மைதான் 
இதற்குக் காரணமாகிறது .. 

ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் இரண்டு வகைகள் உண்டு . 
அவையாவன : ( 1 ) ஒளிச் சுழற்சி ஐசோமெரிசம் ; ( 2 ) வடிவ 
ஐசோமெரிசம் . 


( 1 ) ஒளிச் சுழற்சி ஐசோமெரிசம் 
வான்ட் ஹாஃபின் ( Vant Hoff ) கொள்கைப்படி கார்பனின் 

நான்கு இணை திறன் 
பிணைப்புகளும் ஒழுங் .. 
கான நான்முகியின் 
( Tetrahedron ) 
நான்கு மூலையை 


கின்றன . எந்த இரு 
பிணைப்புகளுக்கும் 
இடையில் இருக்கிற 
கோணம் 109 ° 28 

இருக்கிறது . 

இந்தக் கட்டிருக்க 
படம் 1 
நான்முகி 

மான 

தன்மையே 
ஸ்டீரியோ ஐசோமெரி சத்திற்கான மூல காரணம் ஆகும் . 


ஸ்டீரியோ வேதியியல் 


15 


ரு தளத்திலே முனைவு செய்யப்பட்ட ஒளிக்கற்றையை 
( Plane & Plane polarised light ) சுழலச் செய்வதில் ஒளிச்சுழற்சி 
ஐசோமெர்கள் மாறுபடுகின்றன . மற்றபடி அமைப்பில் எவ்வித 
மாறுபாடும் இல்லை . 


1811 - ல் அராகோ என்பார் குவார்ட் படிகம் ஒளிப்போக்கின் 
திசை ஒரு தளத்தில் வக்கிரிக்கச் செய்யப்பட்ட தளத்தைச் 
சுழலச் செய்வதைக் கண்டார் . வடிவத்தில் மாறுபட்டு , ஒளியைச் 
சுழலச் செய்வதிலும் மாறுபடும் இரண்டு வகையான குவார்ட்ஸ் 
கள் நெடுங்காலமாகவே தெரிய வந்திருக்கின்றன . 1815 - ல் பயட் 
( Biot ) என்பார் இவ்விரண்டு வகைக் குவார்ட்ஸ்களும் ஒளியை 
ஒரே அளவில் , ஆனால் எதிர் எதிர்த்திசையில் சுழலச் செய்வதைக் 
கண்டார் . ஒன்றை இடஞ்சுழி ( Laevo rotatory ) என்றும் , 
மற்றதை வலஞ்சுழி என்றும் அழைத்தார் . ஒளியை இடஞ்சுழி 
குவார்ட்ஸ் இடப்புறமும் , வலஞ்சுழி குவார்ட்ஸ் வலப்புறமும் 
சுழற்ற வல்லவை . 


கீழே படத்தில் அந்தப் படிகங்களின் வடிவங்கள் காட்டப் 
பட்டுள்ளன , இவற்றில் ஒன்று மற்றதன் ஆடிப் பிம்பமாக 
இருப்பதைக் கவனியுங்கள் . இவற்றில் ஒன்றை மற்றதன் மேல் 
பொருந்தும்படி படிய வைத்தல் சாத்தியமன்று . 


ஆடி 

படம் 2 
ஆடி உருவங்களாக இருக்கும் குவார்ட்ஸ் படிகங்கள் 


ஒன்று மற்றதன் ஆடிப் பிம்பமாகவும் , ஒன்றை மற்றதன் 
மேல் பொருந்தும்படி படிய வைக்க இயலாமலும் இருக்கும் 


16 


கரிம வேதியியல் 


நிலைக்கு இன்னும் ஓர் எடுத்துக் காட்டு ஒருவனின் இட வலக் 
கைகள் . இதைத்தான் சீர்மையற்ற தொடர்பு ( Asymmetric 
relationship ) என்கிறோம் . 


( 


படம் 3 


பயட் , அங்ககச் சேர்மங்களில் சில ஒளியைச் சுழலச் செய் 
யும் தன்மையைக் கொண்டிருத்தலைச் சுட்டிக் காட்டினார் . சர்க் 
கரையின் நீர்க்கரைசல் , டர்ப்பென்ட்டைன் வாயு ஆகியவை 
ஒளியைச் சுழலச் செய்கின்றன . கனிமப் பொருள்கள் உருகிய 
நிலையில் இத்தன்மையை இழக்கின் றன , . அங்ககச் சேர்மங் 
களின் ஒரு சிறப்பான அமைப்பும் , கனிமச் சேர்மங்களின் ஒரு 
சிறப்பான படிக அமைப்பும் ஒளியைச் சுழலச் செய்யும் 
தன்மைக்குக் காரணமாக இருக்கின்றன . 


திராட்சை ரசம் ஒயினாக மாறும்போது டார்ட்டாரிக் அமிலத் 
தின் இரண்டு விதமான படிவங்கள் உண்டாவதை லூயி பாஸ் 
டர் கண்டார் . இவற்றில் ஒன்று ஒளி சுமுற்றும் தன்மை கொண்ட 
தாகவும் , மற்றது ஒளி சுமுற்றும் செயல் அற்றதாகவும் இருந் 
தன . டார்ட்டாரிக் அமிலத்தின் சோடிய அமோனிய உப்பைப் 
படிகமாக்கும்போது இரு விதமான படிகங்கள் உண்டாவதைப் 
பாஸ்டர் கண்டார் . இவை ஒன்றுக்கொன்று சீர்மையற்று 
இருந்தன . அப் படிகங்களைத் தனித்தனிக் குவியலாகப் பிரித் 
தார் . ஒரு குவியலில் இருந்தவை வலஞ்சுழியாகவும் , மற்றக்குவி 
யலில் இருந்தவை இடஞ்சுழியாகவும் இருந்தன . சரி சம அள 
வில் இரண்டு அமிலங்களையும் கலந்த நிலையில் ஒளி சுமுற்றும் 
தன்மையற்ற நிலை வருவதைப் பாஸ்டர் கண்டார் . அக் கலவை 
தான் சுழிமாய்க் கலவை ( Racemic) என்று அழைக்கப்படுகிறது . 


ஸ்டீரியோ வேதியியல் 


17 


பொலாரி மீட்டரைக் கொண்டு ஒளிச்சுழற்சிச் செயலைக் 
கண்டறிகிறோம் . இந்த அமைப்பு இரண்டு நைக்கல் பட்டகங் 
களைக் கொண்ட முதல் நைக்கல் பட்டகம் நிலையாகப் 
பொருத்தப்பட்டிருக்கிறது . இதுதான் ஒளியைத் தளவழிப் 
படுத்துகிறது . இரண்டாம் நைக்கல் பட்டகம் அளவுக் கூறு 
களைக் கொண்ட வட்டச் சட்டத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது . 
இதனைச் சுழற்றலாம் . ஒற்றை நிற ஒளியைத் தளவழிப்படுத்திச் 
சோதனைப் பொருளை வைக்காத நிலையில் முதலில் இல்லா நிலை 
என்னவென்று அறியப்படுகிறது . பின்னர்ச் சோதனைப் 
பொருளைக் கரைசலாகக் கண்ணாடிக் குழலில் எடுத்துக் கொண்டு 
இரண்டு நைக்கல் பட்டகங்களுக்கும் இடையில் உரிய இடத்தில் 
வைத்து இல்லா நிலைப்பட்ட நிலைக்குக் கொண்டுவர எவ்வளவு 
சுழற்ற வேண்டுமோ அவ்வளவு வட்டச் சட்டத்தைச் சுழற்றிச் 
சுழற்றப்பட்ட கோணம் கணக்கிடப்படுகிறது . கையாளப்படும் 
பொலாரி மீட்டர்ச் . சாதனத்தின் படம் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


கோடியம் ஆகி விசாகம் 


சேர்மம் கொண்ட கழல் 


நைக்கல் 
பிரிசம் 


கைக்கஃ மாசம் வாக்க 


படம் 4 


சேர்மத்தின் ஒளிச் சுழற்றும் செயல் தன்மையைச் சுய ஒளிச் 
சுழற்சி எண் a என்று கொள்கிறோம் 


a 


கண்டு பதிவு செய்த சுழற்சி கரைசலின் பருமனளவு 
கிராமில் கரைபொருள 

X சென்ட்டிமீட்டரில் 

சோதனைப் 
பொருள். நீளம் 


சுய சுழற்சி எண் மேல்கண்ட சமன்பாட்டால் வரையறுக் 
கப்படுகிறது . 

2 


2 


18 


கரிம வேதியியல் 


1874 - ல் வான்ட் ஹாஃப் , லாபெல் ஆகிய இரு விஞ்ஞானிகள் 
தனித்தனியே கார்பனின் நான்முகி இணை திறன் கொள்கையை 
வெளியிட்டார்கள் . கார்பன் நான்முகியின் நடுமையத்தில் இருப் 
பதாகக் கொண்டால் , நான்கு இணைதிறன் பிணைப்புகளும் நான் 
முகியின் நான்கு மூலையை நோக்கி அமைந்திருக்கின்றன என் 
பதே இக் கொள்கை . 


ஒரே மாதிரியான அமைப்பு வாய்பாட்டைக் கொண்டிருக் 
தும் ஒன்றன் மூலக்கூறு அமைப்பு மற்றதன் ஆடிப் பிம்பமாக 
இருக்கும் தன்மை கொண்ட சேர்மங்களை எதிர் வடிவங்கள் 
( Enantiomorphs) என்கிறோம் . 


ஒளிச் சுழற்சி செயல் கொண்ட சேர்மங்களின் மூலக்கூறு 
களில் சீர்மை ( Plane of Symmetry ) இருப்பதில்லை . அம்மாதிரி 
யான சேர்மத்தின் மூலக்கூற்றை அதன் ஆடிப் பிம்பமாக இருக் 
கும் அமைப்பின் மேல் ஒரே மாதரியான அணுக்கள் அல்லது 
தொகுதிகள் பொருந்தும்படி படியவைத்தல் சாத்தியமில்லை . 
இச் சேர்மங்கள் நம் உடலில் செயல்படும் விதத்திலும் கணிச 
மாக மாறுபடுகின்றன . 


( + ) ஹிஸ்டிடின் இனிப்புச் சுவை கொண்டது . ( - ) ஹிஸ் 
டிடின் சுவையற்றது . 


( - ) நிக்கோட்டின் ( + ) நிக்கோட்டினை விட நச்சுத் தன்மை 
கொண்டது . 


லாக்டிக் அமிலங்கள் 


சார்கோ லாக்டிக் அமில மென்று அழைக்கப்படுகிற லாக்டிக் 
அமிலத்தின் ஒரு வடிவம் தசைச்செல்களில் காணப்படுகிறது . 
தசைச்சாறு எடுத்து அதனைத் தனிப்படுத்தலாம் . 53 ° C உருகு 
நிலை கொண்ட இது வலஞ்சுழியாகும் . லாக்டோஸ் சர்க்கரைப் 
பொருள் மேல் சில நுண்ணுயிர்ப் பொருள்களின் செயலால் உண் 
டாகும் ஒளிச்சுழற்சி செயல்கொண்ட இரண்டாம் வடிவமும் 
53 ° C- ல் உருகுகிறது . ஆனால் இஃது இடஞ்சுழியாகும் . சோதனைச் 


ஸ்டீரியோ வேதியியல் 


19 


சாலை முறையிலும் தயாரிக்கப்படுகின்ற மற்றும் சர்க்கரை , 
ஸ்டார்ச் ஆகியவை நொதிக்கும்போதும் உண்டாகும் மூன்றாம் 
வடிவமான லாக்டிக் அமிலம் 18 ° C உருகும் இயல்புடையது . 
ஒளிச்சுழற்சி செயலற்றது . இது சுழிமாய்க் கலவையாகும் . 


Cook 


Caon 


AIA 


படம் 5 


லாக்டிக் அமிலத்தையும் , அதன் ஆடிப் பிம்பத்தையும் ஒன் 
றன்மேல் ஒன்று படியவைத்தல் இயலாது . லாக்டிக் அமிலத்தின் 
( + ) வடிவமும் , ( -- ) வடிவமும் ஒன்று மற்றதன் ஆடிப்பிம்பமாக 
அமைந்திருக்கின்றன . லாக்டிக் அமிலம் சீர்மையற்ற ஒரு கார் 
பனைக் கொண்டிருக்கிறது . கார்பனின் நான்கு இணை திறன்களை 
ஒன்றுக்கொன்று மாறுபட்ட நான்கு அணுக்கள் அல்லது 
தொகுதிகள் நிறைவு செய்தால் அந்தக் கார்பனைச் சீர்மையற்ற 
கார்பன் என்கிறோம் . 


கீழே குறிக்கப்பட்டுள்ள சேர்மங்களில் * குறியிட்டுக் காட் 
டப்பட்டுள்ள கார்பன் சீர்மையற்ற கார்பனாகும் . 


h - CH ---- CH2 - CH3 


-CH - CHg 


OH 


OH 


லாக்டிக் அமிலத்தின் தளக் கருத்துரு ( Planc projection ) 
வாய்பாட்டைக் குறிக்கின்ற , முறை வருமாறு : 


20 


கரிம வேதியியல் 


- 


Ho 


OH 


H 


07 


Coah 


-- 


Com 


படம் 6 


லாக்டிக் அமிலத்தின் மூன்றாம் வடிவத்தை இரண்டு ஆக்கக் 
கூறுகளாகத் ( Constituents ) தனிப்படுத்தலாம் . தனித்த நிலை 
யில் இவ்விரண்டும் ஒளிச்சுழற்சிச் செயல் ( Optically active ) 
கொண்டவை . தளவழிப் படுத்தப்பட்ட ஒளியை இரண்டும் சம 
அளவில் , ஆனால் எதிர் எதிர்த் திசையில் சுழற்றுகின்றன . இரண் 
டையும் சம அளவில் கலக்கும்போது ஒளிச்சுழற்சிச் செயல் 
இழக்கப்படுகிறது . இதனையே சுழிமாய்க் கலவை என் கிறோம் . 
( + ) அல்லது dl என்ற முன்னடைவுடன் இதனைக் குறிப் 
பிடுதலும் உண்டு . 


டார்ட்டாரிக் அமிலங்கள் 

ஸ்டீரியோ வேதியியல் வரலாற்றுச் சிறப்பு லாக்டிக் அமி 
லம் , டார்ட்டாரிக் அமிலம் இரண்டிற்கும் உண்டு. டார்ட்டாரிக் 
அமிலத்திற்கு நான்கு வடிவங்கள் உண்டு . இரண்டு ஒளிச் 
சுழற்சிச் செயல் கொண்டவை . மற்ற இரண்டும் ஒளிச்சுமுற்சிச் 
செயல் அற்றவை . 

நான்கும் கீழே தரப்பட்டுள்ள ஒரே 
உள்ளமைப்பைக் கொண்டவை . 


H H 


*, 


ada 


HOOC – C – C - COOH 


OH OH 


ОН ОН 


ஸ்டீரியா வேதியியல் 


21 


இதில் இரண்டு முழுதொத்த (Identical ) சீர்மையற்ற கார் 
பன் அணுக்கள் இருக்கின்றன . இந்தச் சேர்மத்தை இரண்டு 
லாக்டிக் அமில மூலக்கூறுகளின் சேர்மானமென்று கருதலாம் . 
சீர்மையற்ற ஒவ்வொரு கார்பனைச் சுற்றியும் இருக்கின்ற 
தொகுதிகளைச் சீராக அமைக்கும்போது பெறப்பட்ட டார்ட் 
டாரிக் அமிலத்தின் வடிவங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


அட்ம அமிலம் 


rangri 


w พ 


எஸ்தரைய் 


படம் ? 


சுழிமாய் வடிவம் ! இவ்வாறு பெறப்பட்ட உருத்திரிபுகளில் 
( Modification ) அ - வலஞ்சுழி டார்ட்டாரிக் அமிலத்தையும் 
ஆ.இடஞ்சுழி டார்ட்டாரிக் அமிலத்தையும் மூலக் கூறு சம 
விகிதத்தில் கலக்கும்போது , புற ஈடு செய்யப்பட்ட ( External 
Compensation ) நிலையில் ஒளிச்சுழற்சி செயல் அற்றதாக இருக் 
கிறது . இ - டார்ட்டாரிக் அமிலம் ஒளிச்சுழற்சி செயலற்ற 
தன்மைக்குக் காரணம் ஒளியைச் சுமுற்றும் பாங்கு உள்ளுக்குள் 
ளேயே சரிசெய்யப்பட்டுவிட்டதே யாகும் . மீஸோ வடிவத்தின் 
மூலக்கூற்றில் சீர்மைத்தளம் ( Plane of Symmetry ) இருத்தல் 
நோக்கத் தக்கது . 


22 


கரிம வேதியியல் 


டார்ட்டாரிக் அமிலங்களின் தளக்கருத்துரு வாய்பாடுகள் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


COH 


CosH 


Ho 


OH 


Ho . 


+ 


+ 


+ 


Co 


Ho 


H 


CoH 


COZH 


Co₂h 


படம் 8 


டார்ட்டாரிக் அமிலங்களின் இயல்பியல் பண்புகள் அட்ட 
வணையில் தரப்பட்டுள்ளன . 


அமிலம் 


உருகுநிலை | ( a ) D 

கரைதிறன் 
கி / 100 க.செ.மீ. நீரில் 


+ 


170 ° C 
170 ° C 
206 
140 


12 
--- 12 

0 ° 
00 


139 
139 

21 
125 


சுழிமாய் 
மீஸோ 


சுழிமாய்க் கலவையைத் தனிப்படுத்தல் 

செவ்விசைவு கொண்ட சேர்மங்களிலிருந்து சோதனைக் 
கூடத்தில் ஒளிசுமற்சிச் செயல் கொண்ட சேர்மங்களைத் தயா 
ரிக்க முனையும்போது d வடிவம் , 1 வடிவம் இரண்டும் சம அள் 
வில் உண்டாவதற்கான வாய்ப்புகளே இருக்கின் றன . 
செவ்விசைவுள்ள சேர்மம் 

50 சதம் 


50 சதம் 


வலஞ்சுழி 
வடிவம் 


> | இடஞ்சுழி 

வடிவம் 


எனவே , கிடைப்பது சுழிமாய்க் கலவைதான் . இந்தச் சுழி 
மாய்க் கலவையிலிருந்து d , 1 வடிவங்களைத் தனிப்படுத்தல் 
அவசியமாகிறது . 


ஸ்டீரியோ தேதியியல் 


25 . 


( அ ) இயந்திர முறையில் பிரித்தல் : இம்முறை லூயி 
பாஸ்டரால் கையாளப்பட்ட முறை . சுழிமாய்க் கலவையில் சில 
போது எதிர் வடிவங்களின் படிகங்கள் . பிரிகின் றன . பாஸ்டர் 
சோடிய அமோனிய டார்ட்ரேட்டுச் சுழிமாய்க் கலவைக் கரைசலி 
லிருந்து படிகங்களைப் பெற முயன்றபோது எதிர் வடிவங்களின் 
படிகங்கள் 

படிகங்களின் 

வடிவங்களுக்கிருந்த 
தொடர்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது . 


பிரிந்தன . 


படம் 9 
ஒன்று மந்றதின் ஆடிப் பிம்பமாக இருக்கும் படிக வடிவங்கள் 


கலவை 


ஆராய்ச்சி மேதையான பாஸ்டர் மாறுபட்ட வடிவங்கள் 
கொண்ட d , 1 சேர்மப் படிகங்களைத் தனித்தனிக் குவியலாகப் 
பிரித்து வைத்தார் . இம் முறை வரலாற்று முக்கியத்துவம் 
வாய்ந்ததோடு சரி . தற்போது இம் முறை கையாளப்படுவ 
தில்லை . 
( ஆ ) உயிர்வேதி முறை : 

முறை : இம் 

இம் முறையில் பாக்டீரியா , 
பூஞ்சைக் காளான் மற்றும் ஈஸ்ட் போன்ற நுண்ணுயிர்ப் 
பொருள்களைப் பயன்படுத்திச் சுழிமாய்க் 

பிரிக்கப் 
படுகிறது . இந்த நுண்ணுயிர்ப் பொருள்கள் d , 1 வடிவங்களில் 
ஏதாவது ஒன்றை மட்டுமே (உணவாகப் ) பயன்படுத்தி , மற்றதை 
அப்படியே விட்டுவிடுகின் றன . சுழிமாய் டார்ட்டாரிக் அமிலக் 
கலவையில் பென்சிலின் கிளாக்கம் என்ற பூஞ்சையைப் பெருகச் 
செய்யும்போது d வடிவம் உட்கொள்ளப்பட்ட நிலையில் 1 வடி 
வம் தனியே விடப்படுகிறது . 

( இ ) வேதியியல் முறை : இம்முறை நடைமுறைக்கு ஏற்ற 
ஒன்று . தூய ஒளிச்சுழற்சிச் சேர்மத்தைச் ( அமிலம் அல்லது 
காரத்தை ) சுழிமாய்க் கலவையோடு வினையுறச் செய்தால் வெவ் 
வேறான இயல்பியல் பண்புகள் கொண்ட டயாஸ்டீரியோ ஐசோ 
மெர்கள் உண்டாகின்றன . அவற்றைப் பின்னப் படிகமாக்கல் 
முறையில் தனிப்படுத்தலாம் . தனித்தனி டயாஸ்டீரியோ 
ஐசோமெர்களிலிருந்து பின்னர் d வடிவமோ , 1 வடிவமோ 
பெறப்படுகிறது . 


கரிம வேதியியல் 


d அமிலம் + 1 காரம் 
எதிர் 

d அமிலம் 
வடிவங்கள் 

+ 21 காரம் -- > 1 அமிலம் + 1 காரம் 
1 அமிலம் 

டயாஸ்டீரியோ 
சுழிமாய்க் கலவை 

ஐசோமெர்கள் 


சுழிமாய் அமிலங்களைத் தனிப்படுத்தலில் குனைன் , பரூஸின் , 
மார்ஃபின் போன்ற காரங்களும் , காரங்களைத் தனிப்படுத்தலில் 
ஒளியியல் செயல் கொண்ட டார்ட்டாரிக் அமிலமும் , கேம்ஃபர் 
சல்ஃபானிக் அமிலங்களும் பயன்படுத்தப்படுகின்றன . 


வடிவ ஐசோமெரிசம் 

ஆப்பிளில் காணப்படும் மேலிக் அமிலத்தை நீர் நீக்கம் 
செய்தால் நிறைவுறா டைக்கார்பாக்ஸிலிக் அமிலம் கிடைக்கிறது . 

- H , O 
HOOC – CH – CH , –COOH 

| 
OH 

HOOC - CH = CH - COOH 
மெலீயிக் அமிலம் 
உ . நி . 130.5 ° C 


கிடைப்பது ஒரு a , B நிறைவுறா அமிலம் . 

. ஸ்டார்ச் 
கொதிக்கும்போது இதேமாதிரி அமைப்புக் கொண்ட இன்னொரு 
a, B 

இரட்டைக் கார்பாக்ஸிலிக் அமிலம் 
கிடைக்கிறது . இது ஃப்யூமாரிக் அமிலம் என்று அழைக்கப் 
படுகிறது. 


நிறைவுறா 


பூஞ்சை 
ஸ்டார்ச் ---- > HOOc - CH = CH - COOH 

ஃப்யூமாரிக் அமிலம் 

உ . ரி . 30200 


இந்த இரண்டு அமிலங்களும் பெரும்பாலும் ஒரே மாதிரி 
யான வேதிப் பண்புகளைப் பெற்றிருக்கின்றன . ஹைட்ரஜன் 
கொண்டு ஒடுக்கப்படும்போது இரண்டுமே சக்சினிக் அமி 
லத்தைத் தருகின் றன . 


ச் சேர்மங்களில் கார்பன் - கார்பன் 

அணுகக்களுக் 
கிடையிலிருக்கும் இரட்டைப் பிணைப்பு, இப்பிணைப்பை அச்சாகக் 
கொண்டு தன்னிச்சையாகச் சுழற்சி நிகழ்வதைத் தடுக்கிறது . 


ஸ்டீரியோ வேதியியல் 


25 


இந்த அடிப்படையில் இரண்டு அமிலங்களையும் கீழ்க் கண்ட 
வாறு குறிக்கிறோம் . 


COOH 


COOH 


XX 


H COOH 

HOOC 
மெலீயிக் அமிலம் ஃப்யூமாரிக் அமிலம் 
மெலீயிக் அமிலம் - ஃப்யூமாரிக் அமிலம் காட்டும் ஐசோ 
மெரிசம் வடிவ ஐசோமெரிசம் ஆகும் . இவற்றில் எந்த 
அமைப்பு மெலீயிக் அமிலத்திற்குப் பொருந்தும் , எந்த வாய் 
பாட்டைக் கொண்டு ஃப்யூமாரிக் அமிலத்தைக் குறிக்கலாம் 
என்ற பிரச்சனைக்குக் கீழ்க்கண்டவாறு முடிவு கட்டுகிறோம் . 
இரண்டு கார்பாக்ஸிலிக் தொகுதிகளும் ஒரே பக்கத்தில் 
இருக்கிற அமைப்பில் நீரிலி ( Anbydride ) உண்டாதல் எளிது . 


H. 


COOH 


O 
= 
U 


HI 


H 


COOH 


100 


ப 


// 


300 


C 


C 


H. 


COOH 


H 


C 


HOOC 


H 


O 
ஃப்யூமாரிக் அமிலத்தில் கார்பாக்ஸிலிக் தொகுதிகள் மாறு 
பக்கத்தில் இருக்கின்றன . இதனால் நீரிலி உண்டாதல் எளி 
தன்று . உயர்ந்த வெப்பநிலையில் வடிவமாற்றம் நிகழ்ந்து நீரிலி 
உண்டாகிறது . 


எனவே , மெலீயிக் அமிலம் சிஸ் அமைப்பையும் , ஃப்யூ 
மாரிக் அமிலம் ‘ ட்ரான்ஸ் அமைப்பையும் பெற்றிருக்கின்றன . 
சிஸ் அமைப்பில் முழுதொத்த தொகுதிகள் அல்லது அணுக்கள் 
ஒரே பக்கத்தில் இருக்கின்றன . ட்ரான்ஸ் அமைப்பில் அவை 
எதிர்மாறான பக்கங்களில் அமைந்துள்ளன . வடிவ ஐசோ 
மெரிசம் சிஸ் - ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் என்றும் அழைக்கப் 
படுகிறது . 


| 


26 


கரிம வேதியியல் 


இம்மாதிரியான ஐசோமெரிசத்திற்கு இன்னும் ஓர் எடுத்துக் 
காட்டுச் சின்னமிக் அமிலம் 


COOH 


H. 


COOH 


XX 


CH 


CCH , 


சிஸ் சின்னமிக் 

அமிலம் 
உ..நி . 68 


ட்ரான்ஸ் சின்னமிக் 

அமிலம் 
உ.நி. 188 


4. கரிமச் சேர்மங்களைத் தூய்மைப் 

படுத்தல் 


ஒரு கரிமச் சேர்மம் இயற்கையை ஆதாரமாகக் கொண்டு 
பெறப்படுவதானாலும் சரி , அல்லது சோதனைக் கூடத்தில் தயா 
ரிக்கப்படுவதானாலும் சரி , அத்துடன் வேறு பொருள்களும் 
இருப்பதைக் காண்கிறோம் . எனவே , நாம் அச் சேர்மத்தைப் 
பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள அதனைத் தூய்மைப்படுத்த 
வேண்டியுள்ளது . 

அச் சேர்மம் மருத்துவ முக்கியத்துவம் 
வாய்ந்த ஒன்றாக இருந்தாலும் , தனிப்படுத்திய பின்னரே 
அதனைப் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கி இறுதியில் பயன் 
படுத்தல் இயலும் . பொதுவாக அங்ககச் சேர்மங்கள் யாவுமே 
குறைந்த கொதிநிலை கொண்டவை . இவற்றைக் கரைக்கக் 
கூடிய கரைப்பான்களும் பலப் 

பல . 

கரிமச் சேர்மங்களைத் 
தூய்மைப் படுத்தப் பரவலாகக் கையாளப்படுகின்ற முறைக 


ளாவன : 


( 1 ) படிகமாக்கல் 
( 2 ) ( அ ) காய்ச்சி வடித்தல் 

( ஆ ) பின்னக் காய்ச்சி வடித்தல் 
( இ ) அழுத்தந் தாழ்த்திக் காய்ச்சி வடித்தல் 

( ஈ ) நீராவியால் காய்ச்சி வடித்தல் 
( 3 ) வண்ணப்படிவு பிரிகை முறை 
( 4 ) கரைத்து இறக்கல் 
( 5 ) பதங்கமாதல் 


( 1 ) படிகமாக்கல் : இது திண்மங்களைத் தூய்மைப்படுத்த 
ஏற்ற முறை . பொதுவாகக் கரைபொருளின் கரை திறன் 


28 


கரிம வேதியியல் 


வெப்பநிலை உயரும்போது அதிகரிக்கிறது என்பதை அடிப்படை 
யாகக் கொண்டது இம்முறை , வெப்பமான மிகத் தெவிட்டிய 
கரைசலைக் குளிர்விக்கும்போது கரைபொருள் படிகமாகப் பிரி 
கிறது . சிறு அளவில் இருக்கிற மாசுகள் கரைசலிலேயே தங்கி 
விடுகின்றன . கரிமச் சேர்மங்களுக்கான . கரைப்பான்களில் சில 
ஆல்கஹால் , ஈதர்கள் , அசிட்டோன் , குளோரோஃபாரம் , பென் 
சீன் , டொலுவீன் ஆகியவை . 


மாசுகள் கொண்ட சேர்மத்தைக் கரைக்கப் போதுமான 
அளவு கரைப்பானுடன் கொதி நிலைக்கு வெப்பமேற்றிக் குளிர் 
விக்கும்போது மிகத் தெவிட்டிய கரைசல் கிடைக்கிறது . 
குலுக்கல் , கண்ணாடிக் குச்சி கொண்டு கரைசலிருக்கும் பாத்திரத் 
தின் சுவரைத் தேய்த்தல் அல்லது தூய்மையான சேர்மத்தின் 
ஒரு சிறு படிகத்தைச் சேர்த்தல் போன்ற வழிகளில் படிக 
மாதலைத் தூண்டலாம் . படிகமாதல் துவங்கியவுடன் கரைசல் 
குளிர்ச்சி அடைகிறது . தூய்மையான படிகங்கள் வடிகட்டிப் 
பிரிக்கப்படுகின்றன . மாசுகள் தாய்க்கரைசலில் தங்கிவிடு 


கின் றன . 


வெவ்வேறு கரை திறன் கொண்டு இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட திண்மங்களைப் பின்னப் படிகமாக்கல் முறையில் 
தூய்மைப் படுத்தலாம் . 


( 2) ( அ ) காய்ச்சி வடித்தல் : திரவத்தை ஆவியாக மாற்றி , 
ஆவியைக் குளிரச் செய்து திரவத்தைப் பெறுதலைக் காய்ச்சி 
வடித்தல் என்கிறோம் . எளிதில் ஆவியாகாத மாசுகளைக் கொண்ட 
திரவத்தைத் தூய்மையாக்க இம் முறை ஏற்றது . 


( ஆ ) பின்னக் காய்ச்சி வடித்தல் : கொதிநிலை சுமார் 20 ° C . 
ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருக்கும் . இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட திரவக் கரைசலைத் தூய்மைப் படுத்த ஏற்ற முறை 
பின்னக் காய்ச்சி வடித்தல் , பென்சீன் ( கொ . நி . 80 ° ) மற்றும் 
டொலுவீன் ( கொ . நி . 110 ° ) கொண்ட திரவக் கலவையை இம் 
முறையில் அதன் ஆக்கக்கூறுகளாகப் பிரிக்கலாம் . இத் திரவக் 
கலவையை வெப்பமேற்றினால் 80 ° C- ல் பென்சீன் வடிதிரவ 
மாக ( Distillate ) வருகிறது . அடுத்து வெப்பநிலை உயர 110 ° C 
டொலுவீன் ஆவியாகி வடிதிரவமாக வருகிறது . வெப்பநிலை 
80 ° -யில் இருந்து உயருங் கட்டத்தில் கொள்கலத்தை ( Receiver ) 


கரிமச் சேர்மங்களைத் தூய்மைப் படுத்தல் 

29 
மாற்றி டொலுவீன் சேகரிக்கப்படுகிறது . 

சேகரிக்கப்படுகிறது . பின்னக் காய்ச்சி 
படித்தலுக்கான கருவியைப் படத்தில் காண்க . 


வெப்ப யானி 


மேக் குலர் கலன் 


-கொள் கலம் 


மின் அடுப்பு 


படம் 10 

பின்னக்காய்ச்சி வடித்தல் 
திரவங்களின் கொதி நிலையில் அதிக வேறுபாடு இல்லாமல் 
நெருக்கமாக இருந்தால் காய்ச்சும் குடுவை , லீபிக் சுருக்கி இரண் 
டிற்கும் இடையில் பிரிகை அடுக்கைப் பொருத்திக் காய்ச்சி 
வடித்துத் தூய்மைப் படுத்தலில் தகை திறத்தை அதிகரிக்க 
லாம் . சோதனைச் சாலையில் பயன் படுத்தப்படும் சில பிரிகை 
அடுக்குகளின் படங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


เคย 
கொண்ட 
கான் 
அடுக்கு 


கண்குடி 


கணிகள் 


I 


தட்டடுக்கு 


திணிக்கப்பட்ட 
அடுக்க 


பார் நிக் 
அடிக்க 


படம் 11 


80 


கரிம வேதியியல் 


( இ ) அழுத்தம் தாழ்த்தி வடித்தல் : சில சேர்மங்கள் 
கொதி நிலையில் சிதைந்து விடுகின்றன . எனவே , திரவப் பரப் 
புடன் தொடர்புள்ள காற்றின் அழுத்தத்தைத் தாழ்த்தி , அத் 
திரவத்தைக் குறைந்த வெப்ப நிலையில் கொதிக்கச் செய்து 
தூய்மை படுத்தலாம் . இதனை அழுத்தம் தாழ்த்தி வடித்தல் 
என்கிறோம் . 

( ஈ ) நீராவியால் காய்ச்சி வடித்தல் : நைட்ரோ பென்ஸினை 
இரும்பு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலங்கொண்டு ஒடுக்கித் 
தயாரிக்கப்படும் அனிலீன் இம் முறையில் தூய்மைப் படுத்தப் 
படுகிறது . ஒன்றோடொன்று வினையுறாமலும் , கலக்காமலும் 
இருக்கும் இரண்டு திரவங்கள் அவற்றின் கொதிநிலைக்குக் குறை 
வான வெப்பநிலையில் கொதிக்கின்றன . அனிலீன் நீர்க் கலவை 
99 ° C- ல் கொதிக்கச் செய்யலாம் . நீராவியை இரும்பு உப்புகள் , 
HCL , Ca (OH ), அனிலீன் கொண்ட கலவையில் செலுத்தும் 
போது அனிலீன் நீரோடு பிரிந்து வடிதிரவமாகச் சேர்கிறது . 
பின்னர் அனிலீனையும் நீரையும் தனித்தனியாகப் பிரித்தல் 
வேண்டும் . நீராவியிற் காய்ச்சி வடிக்கப் பயன்படுத்தப்படும் 
கருவி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


கவை 


படம் 12 
நீராவியால் காய்ச்சி வடித்தல் 


( 3 ) வண்ணப் படிவு பிரிகை முறை : படத்தில் காட்டப் 
பட்டுள்ளதுபோல் ஒரு குழாயில் ( முனை ஒடிந்த பியூரெட்டில் 
அலுமினோ ( Alumina ) அல்லது கால்சியம் கார்பனேட்டுத் தூள் 
திணிக்கப்பட்டு அதன் வழி பல நிறச் சேர்மங்கள் கொண்ட 
கரைசலை மேலே இருந்து செலுத்தினால் , கரைசல் கீழ் நோக்கி 
இறங்கும்போது அதில் இருக்கிற சேர்மங்கள் பிரிந்து ` திணிக்கப் 


31 
கரிமச் சேர்மங்களைத் தூய்மைப் படுத்தல் 
படும் பொருளின் பரப்பில் கிரகிக்கப்பட்டுப் பல நிற அடுக்கு 
களைக் கொடுக்கின்றன . 


திணிக்கப்பட்ட பொருளைச் சிலிண்டர் வடிவத்தில் அப் 
படியே வெளியில் எடுத்து நிற அடுக்குகளை வெட்டித் தகுந்த 
கரைப்பானில் சேர்மத்தைக் கரைத்துப் பின்னர்த் தனிப் 
படுத்தலாம் . இம் முறையைக் கண்டு பிடித்தவர் ட்ஸ்வெட் 
என்பார் . இம் முறையில் கனிம , கரிம நிறங்கொண்ட பிற 
மற்ற சேர்மங்களை எல்லாம் தனிப்படுத்தலாம் . இம் முறை 
தொழில் துறையிலும் , சோதனைக் கூடத்திலும் பரவலாகக் 
கையாளப்படுகிறது . 


கரைப்பான் 


வடிதாள் துண்டுகள் 


திணிக்கப் 
பட்ட பொருள் 
( உறிஞ்சு பொருள் ) 


பஞ்க 


- 


4 

TM 
RANEANPAAR 


படம் 13 


திணிக்கப்படும் பொருளாகக் கால்சியம் 

கார்பனேட்டு 
அலுமினா தூள் அல்லது வடிதாள் துண்டுகளைப் பயன் 
படுத்தலாம் . இம் முறையில் திரவங்கள் , ஆவிகள் , வாயுக்கள் , 
ஒத்த வேதிப்பண்புகளைக் கொண்ட சேர்மங்கள் ஆகியவற்றைத் 
தனிப்படுத்தலாம் . அமினோ அமிலங்கள் 

முறையில் 
பிரிக்கப்பட்டு இனம் அறியப்படுகின்றன . 


ம் 


32 


கரிம வேதியியல் 


( 4 ) கரைத்து இறக்கல் ( Solvent extract ) : 
பொதுவாகக் 

கரிமச் சேர்மங்கள் நீரில் 
கரைவதைவிடக் கரிமக் கரைப்பான்களில் 
அதிகமாகக் கரைகின்றன . எனவே , சேர் 
மத்தின் நீர்க்கரைசலை ஒரு பிரிபுனலில் 
எடுத்துக்கொண்டு ஈதர்க் கரைப்பானைச் 
சேர்த்து அடைப்பானிட்டு நன்கு குலுக்கிப் 
பின்னர் அப்படியே இருக்க விட்டால் 
இரண்டு அடுக்குகள் பிரிகின்றன . கிட்டத் 
தட்ட எல்லாக் கரிமச் சேர்மத்தையும் 
கொண்ட ஈதர்க் கரைசல் மேலே நிற்கிறது . 
அடியில் தங்கும் நீர்க்கரைசலை நீக்கி விட்டு 
ஈதர்க் கரைசலை வேறொரு கொள்கலத்தில் 
எடுத்துக்கொண்டு 

ஆவியாக் 
கும்போது ஈதர் வெளியேறுகிறது . தனிச் 
சேர்மம் கலத்தில் தங்கிவிடுகிறது . 


கவனமாக 


படம் 14 


( 5 ) பதங்கமாதல் : சாதகமான ஒரு வெப்ப நிலையில் ஒரு 
திண்மத்தை உருக்காமலேயே ஆவியாக்க முடியும் . குளிர்வித்து 
நேராக ஆவி நிலையிலிருந்து அதனைப் படிகமாக்கள் சாத்தியம் . 
இம்மாதிரி திரவ நிலைக்குப் போகாமலேயே நேராகத் 
திண்மங்கள் ஆவியாக மாறுவதைப் பதங்கமாதல் என்கிறோம் . 
தொழில் துறையிலும் , சோதனைக் கூடத்திலும் இம் முறை 
சையாளப்படுகின்றது . 
நாப்தலீன் , கற்பூரம் , பென்சோயிக் அமிலம் 

ஆகியவை, 
பதங்கமாகும் இயல்புள்ளவை . 
இதில் 

கையாளப்படும் 
கருவியில் இருக்கிற சிறப்பு 
அம்சங்கள் சூடாக்கும் 
பரப்பு , குளிர்விக்கும் 
பரப்பு . இந்த இரண்டு 
பரப்புகளும் தகுந்த 
காரணங் கருதிப் பெரியன 
வாக அமைக்கப்படுகின் 
றன . இவை இரண்டிற்கும் கடைக்க 
உள்ள இடைவெளியும் 
குறைவே . கையாளப்படு 
கின்ற கருவியின் அமைப் 
பைப் படத்தில் காண்க . 

படம் . 15 


நீர் கொவடி 


பொன் 


கநாத் 

16 


5 . 


கரிமச் சேர்மங்களில் இருக்கிற 
தனிமங்களைக் கண்டறிதலும் 

அளவறிதலும் 


ஒரு சேர்மத்தைத் தூய்மைப் படுத்திய பின்னர் அதைப் 
பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்துகொள்ள முனைகிறோம் . 
முதலில் சேர்மத்தின் தூய தன்மையைக் கண்டறிகிறோம் . 
பின்னர் அதில் என்னென்ன தளிமங்கள் இருக்கின் றன என் 
பதைப் பகுத்தறிகிறோம் . இருக்கின்ற தனிமங்கள் எந்த அளவில் 
இருக்கின் றன என்று நிர்ணயித்துப் பின்னர்ச் சேர்மத்தின் மூலக் 
கூறு எடையைக் கண்டுபிடிக்கிறோம் . சோதனைகள் மேலும் 
தொடரப்படுகின் றன . 


சோதனைப் பொருளில் கார்பன் , ஹைட்ரஜன் ஆகிய தனிமங் 
கள் இருக்கின்றன என்பதை அப்பொருளை எரித்தே நிரூபிக்க 
லாம் . புகையடர்ந்த சுவாலை கிடைத்தால் கார்பன் இருப்பது 
இன்னும் உறுதியாகிறது . 


கார்பன் ஹைட்ரஜன் இருப்பதைக் கண்டறியக் கையாளப் 
படுகின்ற நுட்பமான முறை வருமாறு : சோதனைப் பொருளை 
உலர்ந்த காப்பர் ஆக்ஸைடுடன் நன்றாகக் கலந்து சோதனைக்குழா , 
யில் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . அக் கலவைக்குமேல் இன் 
னும் காப்பர் ஆக்ஸைடு திணித்து வைத்தல் வேண்டும் , அதற்கு 
மேல் படத்தில் காட்டியதுபோல , நீரில் காப்பர் சல்ஃபேட்டை 
வைத்துப் பின்னர்ச் சோதனைக் குழாயின் துணியை நெருப்பில் 
இட்டுச் சிறு குழாயாக இழுத்துக் கொள்ளல் வேண்டும் . 

2 


கரிம வேதியியல் 


சண்னடி 


நீரில் காப்பார் 
சல்ஃபேட்டு 


கண்காடிபக்க 


காப்பர் ஆக்லைடு 


பொருள் + 
காப்பர் ஆக்க 


T 


படம் 16 


குமாயை நன்றாக வெப்பமேற்றச் சேர்மத்தில் இருக்கும் 
கார்பன் , கார்பன்டையாக்ஸைடையும் , ஹைட்ரஜன் மீரையும் 
தருகின்றது . 


/ 


நீர்த்த 


c - CO, 

H -- > H , 0 
நிறமற்ற நீரில் காப்பர் சல்ஃபேட்டு நீரேற்றம் பெற்று நீலநிற 
CusO 5H , 0 ஆக மாறுவதிலிருந்து நீர் உண்டாவதை, அஃதாவது 
சேர்மத்தில் ஹைட்ரஐன் இருப்பதைக் கண்டு கொள்ளலாம் . 

வெப்பமேற்றும்போது வெளிவரும் வாயுக்களை 
சுண்ணாம்பு நீரில் குமிழ்க்கச் செய்தால் அது பால்போல் 
வெண்மையாகும் தன்மையிலிருந்து கார்பன் டை யாக்ஸைடு 
உண்டாவதை அறிந்து கொள்ளலாம் . 

நைட்ரஜன் : சேர்மத்தில் நைட்ரஜன் இருப்பதைக் கண் 
டறிய லாஸ்ஸேன் சோதனையைச் செய்கிறோம் . ஒரு சிறு துண்டு 
சோடியத்தை எரி குமாயில் (Inition tube ) எடுத்துக்கொண்டு 
அத்துடன் சிறு அளவு கரிமச் சேர்மத்தைச் சேர்த்து நன்கு 
சூடாக்கல் வேண்டும் . அப்படிச் செய்யும்போது சேர்மத்தில் 
இருக்கிற நைட்ரஜன் சிதைக்கப்படுகிறது . அது கார்பன் , 
மற்றும் சோடியத்தோடு சேர்ந்து சோடியம் சயனைடாக 
மாறுகிறது . 


கரிமச் சேர்மங்களில் ... அளவறிதலும் 


35 


N + C + Na -- > NACN 
குழாயைப் பழுக்கக் காய்ச்சிக் கல்வத்தில் எடுத்துக்கொண்ட 
தூய்மையான நீரில் அமிழ்த்தி உடைத்தல் வேண்டும் . பின்னர்க் 
கல்வக்குழவியால் நன்றாக அரைத்து வடிகட்டி வடிதிரவத் 
தில் ( Filtratc ) ஒரு பகுதியோடு புதிதாகத் தயாரிக்கப்பட்ட 
ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டுக் கரைசல் சேர்த்து வெப்பமாக்கியபின் 
அதிகப்படியான கந்தக அமிலம் சேர்க்க , நீலநிற வீழ்படிவு 

கிடைத்தால் கைட்ரஜன் இருக்கிற 
தென்பதைக் கண்டறிகிறோம் . 


அல்லது 


கரைசல் 


இச் சோதனையின் போது நிகழ்கின்ற வேதி வினைகள் 


ருமாறு : 


சோடியம் சயனைடு : ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டுடன் வினையுற் 
றுச் சோடியம் ஃபெர்ரோ சயனைடு கிடைக்கிறது . 

CNaCN + Feso , - Na , [ Fe ( CN ) .) + Na , 50 , 


ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டில் அதனுடன் இருக்கிற ஃபெர்ரிக் 
அயனி சோடியம் ஃபெர்ரோ சயனைடோடு வினையுற்றுக் கருநீல 
ஃபெர்ரிக் ஃபெர்ரோ சயனைடு உண்டாகிறது [ ப்ரஸ்யன் நீலம் ] . 
3Na . [ Fe ( CN ) . ] + 2Fe,(SO .) - > Fe , [ Fe ( CN ) . ) , ! 

+ 6Na , so , 


கந்தகம் லாஸ்ஸேன் முறையில் சோடியம் உருக்கிச் சாறு 
( Sodium fusion extract ) தயாரிக்கும்போது சேர்மத்தில் கந்தகம் 
இருந்தால் சோடியம் சல்ஃபைடாக மாற்றப்படுகிறது . 

S - > Na , s 


( அ ) ஒரு பகுதி சோடியம் உருக்குச் சாரத்துடன் புதிதாகத் . 
தயாரிக்கப்பட்ட சோடியம் நைட்ரோ ஃப்ரஸைடுக் கரைசலைச் 
சேர்த்தால் சிவப்புக் கருநீல நிறம் உண்டாகிறது . 

Na , [ Fe ( CN ) , NO ] + Nass - 7 Na . [ Fe ( CN ) , NOS ] 


( ஆ ) காற்றுடன் அசிட்டிக் அமிலம் சேர்த்துக் கொதிக்க 
வைக்கும்போது வெளிப்படும் ஆவியில் ஈய அசிட்டேட்டுத் 
தாளைக் காண்பித்தால் கந்தகம் இருப்பின் , உண்டாகி வெளிப் 
படும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு , தாளைக் கருமையடையச் செய் 


கிறது . 


86 


கரிம வேதியியல் 


குளோரின் , புரோமின் , அயோடின் கரிமச் சேர்மத்தைச் 
சோடியத்தோடு சேர்த்து உருக்கும் போது குளோரின் , புரோ 
மின் , அயோடின் ஆகியவை சேர்மத்தில் இருந்தால் சோடியம் 
ஹேலைடுகளாக மாற்றப்படுகின்றன . 

எடுத்துக் காட்டு : CI --- NaC ) 


லாஸ்ஸேன் சோதனையில் , சோடியம் உருக்கிச் சாறு இம் 
மாதிரி உண்டான ஹேலைடைக் கொண்டிருக்கிறது . சாரத்தை 
அமிலத் தன்மையாக்கப் போதுமான அளவு நீர்த்த நைட்ரிக் 
அமிலம் சேர்த்துப் பின்னர்ச் சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலைச் 
சேர்த்தால் இருக்கின்ற ஹேலஜனுக்கு ஏற்பச் சிறப்புத் தன்மை 
கொண்ட வீழ்படிவுகள் உண்டாகின் றன . 


ஹேலஜன் 


சோதனையில் கிடைக்கும் 

வீழ்படிவு 


தன்மை 


Cl 


தயிரொத்த வெண்மை 
நிற வீழ்படிவு 


அமோனியாவில் 
கரையும் 


MAN 


Br 


இளமஞ்சள் நிற 
வீழ்படிவு 


அமோனியாவில் 
அரைகுரையாகக் 

கரையும் 


1 


மஞ்சள் நிற 
வீழ்படிவு 


அமோனியாவில் 
கரையாது 


ஹேலஜன் இருத்தலைக் கண்டறியப்பீல்ஸ்டீன் சோதனையை 
யும் மேற்கொள்ளலாம் . முதலில் ஒரு தாமிரக் கம்பி வலையைப் 
புன்சன் நீலச் சுடரில் நிறம் ஏதும் வராத வரையில் நன்றாகச் 
சூடாக்கல் வேண்டும் . பின்னர் அதனைக் குளிர்வித்துச் சோதனைக் 
குரிய சேர்மத்தைக் கம்பி வலையில் வைத்து மீண்டும் வெப்ப 
மேற்றும் போது சுடர் பச்சை நிறம் ஏற்பின் , ஹேலஜன் இருக் 
கிறதென்பதைக் கண்டு கொள்கிறோம் . 


தனிமங்களின் அளவறிதல் 

தனிமங்களின் அளவை நிர்ணயிக்க இன்றைக்கும் நாம் 
கையாளுகின்ற முறை லீபீக் கையாண்ட 

முறையை 
ஒட்டியதே . 


கரிமச் சேர்மங்களில் ... அளவறிதலும் 


87 


எடை . 


ஒரு குறிப்பிட்ட அளவு கரிமச் சேர்மம் காப்பர் ஆக்ஸை 
டோடு சேர்த்துச் சூடாக்கப்படுகிறது . அப்போது வெளிப்படும் 
நீராவியை 

கண்டுபிடிக்கப்பட்ட நீரற்ற கால்சியம் 
குளோரைடில் ( அல்லது மக்னீசியம் பர் குளோரேட்டில் ) கிரகித் 
தும் , கார்பன்டையாக்ஸைடைச் சோடியம் ஹைட்ராக்ஸைடில் 
கிரகித்தும் எடைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன . துல்லியமாக 
நிர்ணயித்தல் வேண்டுமெனின் அதிகக் கவனம் செலுத்தல் 
வேண்டும் . 


கையாளப்படும் கருவி 60 செ . மீ . நீளமும் , 1. செ . மீ . குறுக் 
களவும் கொண்டது . இஃது எளிதில் உருகாத கண்ணாடியால் 
ஆனது இதனை எரிகுமாய் என்கிறோம் . இதனுள் படத்தில் 
காட்டப்பட்டுள்ளதுபோல க்யூப்ரிக் ஆக்ஸைடு திணித்து 
வைக்கப்படுகிறது , அஃது அப்படியே இருக்கும்படி இரண்டு 
ஓரத்திலும் கல்நார் பஞ்சு வைக்கப்படுகிறது . கம்பி வலை வடிவில் 
( ஆக்ஸிஜனேற்றம் அடைந்த தாமிரம் ) காப்பர் ஆக்ஸைடு எரி 
குழாயின் மற்றொரு பக்கத்தில் வைக்கப்படுகிறது . இந்த 
நிலையில் 

குழாயை உலையில் வைத்து அதனுள் ஆக்ஸிஜன் 
செலுத்தியபடி நன்கச் சூடாக்கல் வேண்டும் . அப்படிச் செய் 
கையில் குழாயில் ஏதேனும் நீராவி இருந்தால் வெளியேற்றப் 
படும் . கரிமச் சேர்மம் ஏதாவது இருப்பினும் ஆக்ஸிஜனேற்றம் 
அடைந்து வெளியேற்றப்படும் . 


T 


ise 


cat ) 


NaoH 


படம் 17 


குழாயை மீண்டும் குளிரச்செய்து ஒரு சிறிய பீங்கான் 
படகில் எடை நிர்ணயிக்கப்பட்ட கரிமச் சேர்மத்தை எடுத்துக் 
கொண்டு , குழாயில் படத்தில் காட்டப்பட்டுள்ளதுபோல் 
வைக்கப்படுகிறது . அடுத்து எடை நிறுக்கப்பட்ட கால்சியம் 
குளோரைடுக் குழாயும் , சோடியம் ஹைட்ராக்ஸைடுக் குழாயும் 
இணைக்கப்படுகின் றன . 


காப்பர் ஆக்ஸைடு உள்ள பகுதி முதலில் வெப்பமேற்றப்படு 
கிறது . காப்பர் ஆக்ஸைடு சூடானவுடன் காப்பர் ஆக்ஸைடு 


38 


கரிம வேதியியல் 


வலை உள்ள பகுதியும் , பின்னர்ப் பீங்கான் படகு உள்ள பகுதியும் 
சூடேற்றப்படுகின்றன . எரிகுழாயில் சீராகத் தூய்மையான 
ஆக்ஸிஜன் செலுத்தப்படுகிறது . கரிமச் சேர்மம் ஆவியாகிக் காப் 
பர் ஆக்ஸைடு உள்ள பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . 
அங்கு அஃது ஆக்ஸிஜன் ஏற்றம் அடைந்து உண்டான நீர் எடை 
நிறுக்கப்பட்ட குழாயில் உறிஞ்சப்படுகிறது . கார்பன்டையாக் 
ஸைடு சோடியம் ஹைட்ராக்ஸைடில் உறிஞ்சப்படுகிறது . 


184. நீரில் 2 கி . ஹைட்ரஜனும் , 44 கி . கார்பன் டையாக்ஸை 
டில் 12 கி . கார்பனும் இருக்கின்றன என்பதிலிருந்து அவ்விரு 
தனிமங்களின் அளவைக் கணக்கிடல் இயலும் . 


கணக்கீடு 


சோதனைப் பொருளின் எடை W A. என்றும் , அதிலிருந்து 
பெறப்படுகிற கார்பன்டையாக்ஸைடு , நீர் இவற்றின் எடை 
முறையே W. கி . ( சோடியம் ஹைட்ராக்ஸைடுக் குழாயின் எடை 
ஏற்றம் ) , W , A ( சோடியம் ஹைட்ராக்ஸைடுக் குழாயின் எடை 
ஏற்றம் ) என்றும் கொள்வோம் , 


W.X கார்பன் அணு எடை 
சேர்மத்தில் கார்பன் எடை = 

கார்பன்டையாக்ஸைடு 
மூலக் கூறு எடை 


12 


W.X 


கிராம் 


W , x2x ஹைட்ரஜன் அணு எடை 
ஹைட்ரஜன் எடை = 

நீரின் மூலக் கூறு எடை 
2 கிராம் 


= W , * 18 


கார்பன் எடை X100 


சேர்மத்தில் கார்பன் சதவீகிதம் : 


W. 

X 
W 


12 x 100 


ஹைட்ரஜன் சதவிகிதம் 


ஹைட்ரஜன் எடை x 100 

W 


2 
X 

X100 
W 18 


கரிமச் சேர்மங்களில் ... அளவறிதலும் 


89 


நைட்ரஜன் அளவறிதல் 

நைட்ரஐன் அளவை நிர்ணயிக்க இரண்டு முறைகள் பழக் 
கத்தில் இருக்கின் றன . 

( 1 ) ட்யூமாஸ் முறை: - எடை தெரிந்த கரிமச் சேர்மம் காப் 
பர் ஆக்ஸைடுடன் நன்கு கலக்கப்படுகிறது . அக்கலவை எரி 
குமாயில் வைக்கப்படுகிறது . எரிகுமாயில் படத்தில் காட்டப் 
பட்டுள்ளதுபோல் தாமிரக் கம்பிவலை ( புதிதாக ஒடுக்கப்பட்டது ) 
வைக்கப்படுகிறது . அடர் பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடு 
கொண்ட ( ஒரு பகுதி KOH- ம் , ஒரு பகுதி நீரும் ) நைட்ரோ மீட்ட 
ரோடு ( Nitrometer ) இணைக்கப்படுகிறது . கருவியின்வழி கார் 
பன் டையாக்ஸைடைச் செலுத்தி , அதிலிருக்கும் காற்று வெளி 
யேற்றப்படுகிறது . காற்று வெளியேற்றப்பட்டதற்கு அறிகுறி 
யாக வெளியேறும் வாயு அவ்வளவும் கரைந்து விடுகிறது . பொம் 
டாசியம் ஹைட்ராக்ஸைடு கொண்ட தேக்கப் பகுதியை 
( Reservoir ) மேலே உயர்த்தி நைட்ராமீட்டர் 
பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடால் நிரப்பப்படுகிறது . 

இப்போது எரிகுழாய் சூடேற்றப்படுகிறது . கரிமச் சேர்மம் 
காப்பர் ஆக்ஸைடால் முழுதும் ஆக்ஸிஜனேற்றம் அடைகிறது . 
சேர்மத்தில் இருக்கிற நைட்ரஜன் முழுதும் வாயுவாகக் சேகரிக் 
கப்படுகிறது . தொடர்ந்து கார்பன் டையாக்ஸைடை மெதுவாகச் 
செலுத்துவதன் மூலம் நைட்ரஜன் தங்கிவிடாமல் இருக்கச் செய் 
யலாம் . நைட்ரஜன் நைட்ரஜனின் ஆக்ஸைடுகளாக வெளியேறி 
னால் , தாமிரக் கம்பி வலையால் நைட்ரஜனாக ஒடுக்கப்படுகிறது . 
சேகரிக்கப்படும் நைட்ரஜனின் பருமன் திட்ட வெப்பநிலை அழுத் 
தத்திற்குத் திருத்தப்படுகிறது . WA . எடை பொருளிலிருந்து 
திட்ட வெப்பநிலை அழுத்த நிலைக்குத் திருத்தியபடி V க . செ.மீ. 
நைட்ரஜனைக் கொடுத்தால் , 
சேர்மத்தில் நைட்ரஜன் Vx நைட்ரஜன் மூலக் கூறு எடை 


முழுதும் 


} 


எடை 


23,400 


28 
= Vx 

22,400 


நைட்ரஜன் சதவிகிதம் 


நைட்ரஜன் எடை 

X100 
W 


28 


- 


V 

X 
W 


22,400 X 100 


40 


கரிம வேதியியல் 


தாகிர ஆங்க + 
கரிம சேர்மம் 


தாமிரகம்பி 


* 
ம 


கார்பன்டை 
ஆக்லையம் 


தாமிர ஆக்சைடு 


தாமிர கம்பி 

அலை . 


படம் 18 


கெல்டால் முறை : குறிப்பிட்ட எடையுள்ள சேர்மத்தை 
ஒரு கெல்டால் குடுவையில் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் , 
அத்துடன் அடர் கந்தக அமிலம் சேர்த்துச் சூடாக்கும் போது 
முதலில் கருகிப் பின்னர்த் திரவம் தெளிவாகிறது . இருக்கின்ற 
நைட்ரஜன் அமோனியம் 
அமோனியம் சல்ஃபேட்டாக 

சல்ஃபேட்டாக மாற்றப்படுகிறது . 
சிறிதளவு மெர்க்யூரிக் சல்ஃபேட்டு அல்லது அயோடின் 
இருந்தால் இம்மாற்றம் செவ்வனே நிகழ்கிறது . இம்மாற்றம் 
நிகழக் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிறது . பின்னர் 
அமோனியம் சல்ஃபேட்டில் இருக்கிற அமோனியாவின் அளவு 
நிர்ணயிக்கப்படுகிறது . 


அதிகப்படியான சோடியம் ஹைட்ராக்ஸைடைக் கலவை 
யுடன் சேர்த்துச் சூடாக்கினால் அமோனியா வெளிப்படுகிறது . 
வெளிப்படும் அமோனியாவைக் கூம்புக் குடுவையில் எடுத்துக் 
கொண்ட-- தெரிந்த அளவு அதிகப்படியான திறன் தெரி ஹைட் 
ரோக்குளோரின் அமிலத்தில் கிரகிக்கப்படுகிறது . அமோனியா 
வெளிப்படுதல் நின்றவுடன் குடுவையிலுள்ள திரவத்தை ஓர் 
அளவுக் குடுவைக்கு மாற்றி , அளவுக்கோடுவரை நீர் சேர்த்துக் 
குலுக்கப்படுகிறது . இக் கரைசலின் ஒரு பகுதியை உறிஞ்சி 
ஊற்றித் திறன் தெரி காரத்தோடு திறன் பார்த்து எவ்வளவு 
அமிலம் பயன் படுத்தப்படாமல் இருக்கிறது என்பதையும் , எவ் 
வளவு 

அமிலம் வெளிப்பட்ட அமோனியாவுடன் வினைப் 
பட்டிருக்கிற தென்பதையும் அறியலாம் . இந்த விவரங்களைக் 
கொண்டு கீழே காட்டப்பட்டுள்ள தொடர்பைக் கொண்டு 
நைட்ரஜன் சதவிகிதத்தைக் கணக்கிடலாம் . 


1 லிட்டர் NHC ) = 17 A. NH , = 14 கி . N 


கரிமச் சேர்மங்களில் .. அளவறிதலும் 


41 


கசாடியம் ஹைட்ராக்லைடு 


அமச் சேர்மம் 
கந்தக அமிலம் 


-NHCL 


| 


படம் 19 


மாதிரிக் கணக்கு : ஒரு கரிமச் சேர்மத்தில் கார்பன் , ஹைட் 
ரஜன் , ஆக்ஸிஜன் மற்றும் நைட்ரஜன் மட்டுமே இருக்கின் றன . 
1 124 கிராம் சேர்மத்தை எரிக்கும்போது 1-678 கி . கார்பன் டை 
யாக்ஸைடும் , 0-857 கி . நீரும் கிடைத்தன . கெல்டால் அளவறி 
தலில் 1-124 கி . சேர்மத்திலிருந்து பெறப்பட்ட அமோனியா 50 
க . செ.மீ. IN HCI- ல் கிரகிக்கப்பட்டது . பின்னர் இக் கரைசல் 
250 க . செ . மீ - க்கு நீர்த்ததாக்கப்பட்டது . இதிலிருந்து எடுக்கப் 
பட்ட 25 மி . லிட்டர் கரைசலை நடுநிலையாக்கத் தேவைப்பட்ட 
0 • 1N சோடியம் ஹைட்ராக்ஸைடின் அளவு 30-96 மி . லிட்டர் 
சேர்மத்தின் சதவிகிதக் கூட்டு அமைப்பைக் கணக்கிடு . 


( 1 ) கார்பன் எடையைக் கணக்கிடல் 


C - > CO , 
12 கி . 


எனவே , 


3 கி . 


11 கி . 


1678 கி . கார்பன் டையாக்ஸைடில் 
1.124 கி . சேர்மத்தில் இருக்கும் 
கார்பன் எடை 


= -- x1678 கி . 


( 


0.457 கி , 


கார்பன் சதவிகிதம் 


- 


-- 


() .457 
1 124 


X100 


= 40-06 


42 


கரிம வேதியியல் 


( 2 ) ஹைட்ரஜன் எடையைக் கணக்கிடல் 
H , 

H , 0 
18 கி . 
9 கி . 


1124 கி . சேர்மத்தில் இருக்கும் ஹைட்ரஜன் எடை 

1 
x 0.857 = 0.095 கி . 


ஒ x 


0.0958x 110 
ஹைட்ரஜன் சதவிகிதம் 

= 8-45 

1 124 
( 3 ) நைட்ரஜன் அளவைக் காணல் 

30.96 மி.லி. 0.1NNaOH = 3.096 மி , லி . NHCI 


25 மில்லி லிட்டரில் இருக்கும் உபயோகப்படுத்தாத அமிலம் 
3.096 மி.லி. NHCI . எனவே , 250 மி.லி. - ல் இருக்கும் அமிலம் 
30.96 மி.லி.NHCL, 


அமோனியாவால் நடுநிலையாக்கப்பட்ட அமிலம் 

50 --- 30.95 

30.96 = 19.04 மி.லி. 
N -- > NH , = HCl 
14 

1 லிட்டர் 
1.124 கி . சேர்மத்தில் இருக்கும் நைட்ரஜன் 

19-04 

X14 கி . 
1000 
0.267 


0.267 
நைட்ரஜன் சதவிகிதம் 

x100 --- 23.8 

1.124 
ஆக்ஸிஜன் சதவிகிதம் [ 100 --- 40.06 + 8.45 + 238 ) 

= 27-69 


எடை 


ளோரின் அளவறிதல் 
கேரியல் 

முறையில் குளோரின் அளவறியப்படுகிறது . 
கண்டுபிடிக்கப்பட்ட சேர்மத்தை ஒரு சிறு குமாயில் 
இட்டுப் புகையும் நைட்ரிக் அமிலமும் , திண்மச் சில்வர் 
நைட்ரேட்டும் கொண்ட கேரியஸ் குழாயில் படத்தில் காட்டப் 
பட்டுள்ளதுபோல் வைத்தல் வேண்டும் . பின்னர்க் கேரியஸ் 
குழாயின் திறந்த வாயை மூடிவிடல் வேண்டும் . பின்னர்க் 


கரிமச் சேர்மங்களில் ... அளவறிதலும் 


48 


கேரியஸ் 

குழாயை அப்படியே உலையில் வைத்து ஒரு மணி நேரத் 
திற்குமேல் 150 - லிருந்து 200 -க்கு வெப்ப மேற்றல் வேண்டும் . 
இந்நிகழ்ச்சியில் சேர்மத்தில் இருக்கிற குளோரின் சில்வர் குளோ 
ரைடாக மாற்றப்படுகிறது . பின்னர்க் குழாயைக் குளிரச் செய்து 
மூடிய பகுதியைத் திறந்து சில்வர் குளோரைடைச் சேகரித்தல் 
வேண்டும் . பின்னர் நன்றாகக் கழுவி உலர்த்தி எடை காணல் 
வேண்டும் . சில்வர் குளோரைடின் எடையிலிருந்து குளோரின் 
சத விகிதத்தைக் கணக்கிடலாம் . 

Cl - > AgCl 


35.5 


148.5 


சில்வர் குளோரைடின் எடை W கி . எனக் கொண்டால் 

35.5 
அதில் இருக்கிற குளோரின் எடை XW A. 

143.5 


எனவே , குளோரினின் சதவிகிதம் 

15-5 

10 
143.5X 

W 

X100 


இம்மாதிரியே புரோமின் , அயோடின் ஆகியவற்றையும் நிர் 
ணயிக்கலாம் . 


சொன் 


IMAN 


படம் 18 ( a ) 


6. மூலக்கூறு எடை நிர்ணயித்தல் 


முற்றுறா வாய்பாடும் மூலக் கூறு வாய்பாடும் 

ஒரு மூலக்கூறு ஓர் ஆக்ஸிஜன் அணுவில் 16 - ல் ஒரு பகுதி 
யைப்போல் எத்தனை மடங்கு எடை அதிகம் என்பதே அதன் 
மூலக்கூறு எடையாகும் . 


மூலக்கூறு எடையை நிர்ணயிக்கப் பல முறைகள் உள்ளன . 
எளிதில் ஆவியாகும் சேர்மங்களின் மூலக்கூறு எடையை விக்டர் 
மேயர் முறையில் நிர்ணயிக்கிறோம் . இம்முறையில் 


மூலக்கூறு எடை = 2x ஆவி அடர்த்தி என்ற தொடர்பைக் 
கையாளுகிறோம் . 


1 


எளிதில் ஆவியாகாச் சேர்மங்களின் மூலக்கூறு எடையை 
உறைநிலை தாழ்தல் அல்லது கொதிநிலை உயர் தல் அளவீடு 
முறைகளில் நிர்ணயிக்கலாம் . ஒரு திட்டமான எடை . சேர்மத்தை 
( W , A. ) திட்டமான அளவு ( W. ) நீரில் கரைத்து , அக்கரைசலின் 
கொதிநிலை அல்லது உறைநிலை அளவிடப்படுகிறது . பெறப்பட்ட 
காட்சிப் பதிவீடுகளை ( Observation ) கீழ்க்கண்ட சமன்பாட்டில் 
கையாண்டு மூலக்கூறு எடையைக் கணக்கிடலாம் . 

1000KW , 
AT = 

W , m 
ΔΤ = கொதிநிலை அதிகரித்த அளவு அல்லது 

உறைநிலை தாழ்ந்த அளவு 
K = மேலால் கொதிநிலை அளவு உயர்வு மாறிலி அல்லது 

மேலால் உறைநிலை தாழ்தல் மாறிலி 
W , கரைபொருள் எடை 
W , = கரைப்பான் எடை 

சேர்மத்தின் மூலக்கூறு எடை 


மூலக்கூறு எடை நிர்ணயித்தல் 


கரிம அமிலத்தின் மூலக் கூறு எடையை நிர்ணயித்தல் 

அமிலத்தின் காரத்துவம் ( Basicity ) தெரிந்தால் அதன் 
வெள்ளி உப்பைப் பகுத்தறிதல் மூலம் அதன் மூலக்கூறு 
எடையை நிர்ணயிக்கலாம் . கரிம அமிலத்தின் வெள்ளி உப்பை 
நன்றாகச் சூடாக்கும்போது அது சிதைந்து தனி வெள்ளி 
மட்டுமே மிஞ்சி நிற்கிறது . 


கணக்கிடும் முறை கீழே கொடுக்கம்பட்டுள்ள எடுத்துக் 
காட்டால் விளக்கப்படுகிறது . தீயெழச் சூடாக்கும்போது 
காரத்துவம் • இரண்டு கொண்ட அமிலத்தின் 0.701 கிராம் 
வெள்ளியுப்பிலிருந்து 0.497 கி . வெள்ளி பெறப்பட்டது . வெள்ளி 
யின் அணு எடை 108 ; அமிலத்தின் மூலக்கூறு எடையைக் 
கணக்கிடு . 


அமிலத்தின் காரத்துவம் இரண்டு . எனவே , அதனை H , A 
எனக் குறிக்கலாம் . அமிலத்தின் ஹைட்ரஜன் அல்லாத 
பகுதியை A என்று குறிக்கிறோம் . எனவே , அதன் வெள்ளி 
உப்பு Ag , A என்று இருக்கும் . ஒரு கிராம் மூலக்கூறு வெள்ளி 
உப்பில் 216 கி . வெள்ளி இருக்கிறது . 


0-497 கி . வெள்ளி 0-701 கி . வெள்ளி உப்பில் இருக்கிறது . 

0.701 
216 கி . வெள்ளி x 216 A. = 304.7 கி . உப்பில் இருக் 

U • 497 
கிறது . 

வெள்ளி உப்பின் மூலக்கூறு எடை 304.7 கி . 
H , A என்ற அமிலத்தின் மூலக்கூறு எடை 

[ AY, A 2Ag + 2H ] = [ 304-7- 216 + 2 ] = 90-7 
கரிமக் காரங்களின் மூலக்கூறு எடையை நிர்ணயித்தல் 

குளோரோ பிளாட்டின அமிலத்தோடு ( H , PtCI ) கரிமக் 
காரங்கள் சேர்க்கை யுறுகின் றன . தீயெழச் சூடாக்கும் போது 
குளோரோ பிளாட்டினேட்டுகள் சிதைந்து பிளாட்டினம் 
மட்டுமே தங்கி நிற்கிறது . அமிலத்துவம் ஒன்று கொண்ட காரம் 
B எனக் கொண்டால் அதன் குளோரோ பிளாட்டினேட்டின் 
வாய்பாடு B , H , PtCI . ஆகும் . 
கணக்கீட்டு முறையை விளக்கும் ஓர் எடுத்துக் காட்டு 

அமிலத்துவம் ஒன்று கொண்ட 0-800 கி . காரத்தைத் 
தீயெழச் சூடேற்றினால் 0-262 கி . பிளாட்டினம் கிடைக்கிறது . 


146 


கரிம வேதியியல் 


பிளாட்டினத்தின் அணு எடை 195 கி . என்றால் காரத்தின் 
மூலக்கூறு எடையை நிர்ணயி . 

ஒரு கிராம் மூலக்கூறு எடை குளோரோ பிளாட்டினேட்டில் 
195 கி . பிளாட்டினம் இருக்கிறது . 

0-262 கி . பிளாட்டினம் 0.800 கி . குளோரோ பிளாட்டினேட் 
டில் இருக்கிறது . 

0.800 
195 கி . பிளாட்டினம் 

0-262 

x 195 = 595.4 கி . குளோரோ 
- பிளாட்டினேட்டில் இருக்கிறது . 

B , H ,PtCl , ன் மூலக்கூறு எடை 595 • 4 . எனவே , B- யின் மூலக் 
கூறு எடை 
B , H ,PtCl, - H , PIC1 , 595-4 -- ( 2 + 195+ 218] 
2 . 

2 
92.7 


* 


மூலக்கூறு வாய்பாடும் முற்றுறா வாய்பாடும் 

ஒரு சேர்மத்தில் இருக்கிற தனிமங்களின் அளவை நிர்ண 
யித்த பின்னர்ச் சதவிகித இயைபு ( Percentage composition ) 
பெறப்படுகிறது . சேர்மத்தின் 100 பகுதியில் , அதில் இருக்கிற 
வெவ்வேறு தனிமங்கள் எத்தனை எத்தனை பகுதிகள் இருக் 
கின்றன என்பதே அதன் சதவிகித இயைபு ஆகும் . 


ஆக்ஸிஜன் தனிமத்தின் சதவிகிதம் பொதுவாகப் பகுப் 
பாய்வு ( Analysis ) மூலம் நிர்ணயிக்கப்படுவதில்லை . சோதனை வழி 
அறியப்பட்ட தனிமங்களின் சதவிகிதங்களைக் கூட்டி 100 - லிருந்து 
கழித்தால் , கழித்து எஞ்சிய தொகை ஆக்ஸிஜன் சதவிகிதமாகும் . 
மீதி 0.7 - க்குக் குறைவாக இருப்பின் அச்சேர்மத்தில் ஆக்ஸிஜன் 
இல்லை என்பது முடிவு . 


முற்றுறா வரய்பாடு 

இது சேர்மத்தின் சதவிகித இணைப்பாக்கத்திலிருந்து 
பெறப்படுகிறது . சேர்மத்தில் இருக்கிற வெவ்வேறு தனிமங் 
களின் அணுக்களுக் கிடையேயுள்ள சிறிய முழு எண் விகி 
தத்தைக் குறிக்கும் எளிய வாய்பாடு தான் முற்றுறா வாய்பாடு 
ஆகும் ; 


மூலக்கூறு எடை நிர்ணயித்தல் 


1 


சம்பந்தப்பட்ட தனிமங்களின் சதவிகித அமைப்புத் தெரிந்த 
நிலையில் கீழ்க் கண்டவாறு முற்றுறா வாய்பாடு கணக்கிடப் 
படுகிறது . 
தனிமத்தின் சதவிகிதம் அதன் 

எடையால் 
வகுக்கப்படுகிறது . 
2. பெறப்படும் ஈவுகள் அவற்றுள் சின்னஞ் சிறியதால் 

வகுக்கப்படுகின்றன . 
3. பெறப்படும் இலக்கங்கள் சிறிய முழு எண் விகிதங்கள் 

ஆக்கப்படுகின்றன . 
4. அடுத்துச் சேர்மத்தில் இருக்கிற சின்னங்களை அரு 
கருகே எழுதி ஒவ்வொன்றின் வலப்பக்க ஓரத்தில் கீழே அதற் 
குரிய இலக்கத்தை எழுதினால் பெறப்படுவது முற்றுறா 
வாய்பாடாகும் . 


மாதிரிக் கணக்கு 
ஒரு சேர்மத்தின் சதவிகித இணைப்பாக்கம் வருமாறு : 
கார்பன் 

10.8 
ஹைட்ரஜன் 5.4 
குளோரின் 

318 
நைட்ரஜன் 37.7 

ஆக்ஸிஜன் 14.3 
சேர்மத்தின் முற்றுறா வாய்பாட்டைக் கணக்கிடு . 
ணக்கிடல் 


C 


H 


CI 


N 


10.8 


சதவிகிதம் 


5.1 


31.8 


37.7 


14-3 


37.7 


10.8 
12 


அணு விகிதம் 


5 41 

1 


31.8 
35.5 


14-3 
16 


0.90 


5.4 


0.90 


2-70 


0.90 


1 


எல்லா ஈவுகளை 
யும் 0-90ஆல் 1 

6 1 

3 
வகுக்க 
சேர்மத்தின் முற்றுறா வாய்பாடு CH , CIN , 0 


48 


கரிம வேதியியல் 


மூலக் கூறு வாய்பாடு 

சேர்மத்தின் ஒரு மூலக்கூற்றில் , அதில் இருக்கிற வெவ்வேறு 
தனிமங்களின் அணுக்கள் எத்தனை எத்தனை இருக்கின்றன என் 
பதைக் குறிப்பதே மூலக்கூறு வாய்பாடு ஆகும் . முற்றுறா வாய் 
பாட்டின் முழு எண் மடங்கே மூலக்கூறு வாய்பாடு . குளுக் 
கோஸின் முற்றுறா வாய்பாடு CH , O . இருக்கிற ஒவ்வோர் ஆக் 
ஸிஜன் அணுவுக்கும் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் , ஒரு 
கார்பன் அணு என் றிருப்பதைக் காட்டுகிறது . குளுக்கோஸ் 
மூலக்கூற்றில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆக்ஸிஜன் 
அணுக்கள் இருந்தால் , குளுக்கோஸின் மூலக்கூறு வாய்பாடு 
( CH ,O ) , அல்லது ( CH , O ) . என்றிருத்தல் வேண்டும் . சரியான 
மூலக்கூறு வாய்பாட்டை அறியச் சேர்மத்தின் மூலக்கூறு எடை 
தெரிந்திருத்தல் வேண்டும் . குளுக்கோஸின் மூலக்கூறு எடை 
180 . 

எனவே அதன் சரியான மூலக்கூறு வாய்பாடு ( CH , O ) 
அல்லது C.H ,, 0 , ஆகும் . மூலக்கூறு எடையும் , முற்றுறா 
வாய்பாட்டு எடையும் ஒரே மதிப்பைக் கொண்டிருந்தால் , 
முற்றுறா வாய்பாடே மூலக்கூறு வாய்பபாடாகவும் இருக்கிறது 
மூலக்கூறு வாய்பாட்டைக் கணிக்கும் முறை கீழே கொடுக்கப் 
பட்டுள்ள மாதிரிக் கணக்கால் விளக்கப்படுகிறது . 


கணக்கு 

ஒரு கரிமச் சேர்மத்தின் சதவிகித இணைப்பாக்கம் வருமாறு : 


C = 54-5 ; H = 9.09 , மற்றும் 0 = 36.46 சேர்மத்தின் ஆவி 
அடர்த்தி எண் 44 எனின் அதன் மூலக்கூறு வாய்பாட்டைக் 
கணக்கிடு . 


தனிமம் சதவிகிதம் அணுவிகிதம் சிறிய முழு எண்விகிதம் 


54-5 


C 


54-5 


2 


= 4-54 


12 


9.09 


H 


9.09 


= 9-02 


1 


36-46 


O 


86-46 


= 2.27 


1 


- 


16 


மூலக்கூறு எடை நிர்ணயித்தல் 


49 


முற்றுறா வாய்பாடு CHO, 
முற்றுறா வாய்பாட்டு எடை = 44 
மூலக்கூறு எடை = 2x 44 88 
மூலக்கூறு எடை 

88 
முற்றுறா வாய்பாட்டு எடை 


எனவே , மூலக்கூறு வாய்பாடு மூற்றுறா வாய்பாட்டின் இரு 
மடங்குகளாகும் . எனவே . சேர்மத்தின் மூலக்கூறு வாய்பாடு 
CH , 0 , ஆகும் . 


7. பாரஃபின்கள் , அல்க்கேன்கள் 


நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் : கார்பன் ஹைட்ரஜன் 
தனிமங்களை மட்டும் கொண்டிருக்கிற சேர்மங்களை ஹைட்ரோ 
கார்பன்கள் என்கிறோம் . இவற்றின் எண்ணிக்கை மிக அதிகம் . 
CaHn + , என்ற பொதுவாய்பாட்டைக் கொண்ட உடனொத்த 
தொடர்புடைய தொகுதிகளான சேர்மங்களை அல்க்கேன்கள் 
என்கிறோம் . இரட்டைப் பிணைப்போ முப் பிணைப்போ இல்லாத 
இவற்றில் கார்பன் அதிக பட்ச ஹைட்ரஜன் அணுக்களோடு 
இணைந்திருக்கிறது . எனவேதான் , இவற்றை நிறைவுற்ற 
ஹைட்ரோ கார்பன்கள் என்கிறோம் . 


" என்ற 


பாரஃபின் என்ற சொல் 

" நாட்டம் இல்லாத 
பொருள் கொண்ட Param afinis என்ற இலத்தீன் சொற்களி 
லிருந்து பெறப்பட்டதாகும் . இச் சேர்மங்கள் மந்தத்தன்மை 
கொண்டவை . சாதாரண நிலையில் எந்த வினைப் பொருளாலும் 
பாதிக்கப்படுவதில்லை . 


இத் தொகுதிகளிலுள்ள முதல் பத்துச் சேர்மங்களின் பெயர் 
களும் , அவற்றின் வாய்பாடுகளும் கீழேகொடுக்கப்பட்டுள்ளன . 


( 1 ) மீதேன் CH . 
( 2 ) ஈதேன் C ,H , 
( ) ப்ரொப்பேன் C , H , 
( 4 ) ப்யூட்டேன் C , H , 
( 5 ) பென்ட்டேன் C , H ,, 
( 6 ) ஹெக்ஸேன் C , H ,, 
( 7 ) ஹெப்டேன் H. 


51 


பாரஃபின்கள் , அல்க்கேன்கள் 


18 


( 8 ) ஆக்டேன் C , H , 
( 9 ) நோனேன் C , H , 
( 10 ) டெக்கேன் C , H , 


அல்க்கேன்களைப் பெயரிடுதல் 

அல்க்கேனின் மூலக்கூற்றில் இருக்கிற கார்பனின் எண் 
ணிக்கையைத் தெரிவிக்கும்படியாகவும் , அஃது ஒரு நிறைவுற்ற 
ஹைட்ரோ கார்பன் என்ற பொருள்படவும் பெயரிடப்படுகிறது . 


பேன் 


மீத் - ஒரு கார்பன் அணு .. எனவே CH-மீதேன் 
ஈத்- இரு கார்பன் அணுக்கள் . எனவே C , H ,-ஈதேன் 
ப்ரொப் - மூன்று கார்பன் அணுக்கள் , எனவே C , H , 

- ப்ரொப்பேன் 
ப்யூட் - நான்கு கார்பன் அணுக்கள் . எனவே C.H ,, 

ப்யூட்டேன் 
பென்ட் - ஐந்து கார்பன் அணுக்கள் . எனவே C , H ,, 

- பென்ட்டேன் 
ஹெக்ஸ் - ஆறு கார்பன் அணுக்கள் , எனவே C. H , 

ஹெக்சேன் 
I. U. P. A. C. முறையில் பெயரிடச் சேர்மத்தின் மூலக் 
கூற்றில் அதிக நீளமான பகுதியை எடுத்துக்கொண்டு பேர் 
மத்தை இந்த n- ஹைட்ரோ கார்பனின் பெறுதியாகக் கருது 
கிறோம் . கார்பன் தொடர் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை 
எண்களால் குறிக்கப்படுகிறது . கிளைத் தொடரின் இருப்பிடம் 
எண்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது. கிளைத்தொடரின் இருப் 
பிடம் சிறிய எண்களால் காட்டப்படல் வேண்டிக் கார்பன் 
தாடரின் எந்தப் பக்கத்திலிருந்து கார்பன்கள் எண்ணப்படல் 
வேண்டுமெனபதை முடிவு செய்தல் வேண்டும் . இம முறைப்படி 
சில அல்க்கேன்களைப் பெயரிடல் கீழே காட்டப் பட்டுள்ளது . 
CH - CH , -CHI - CH , -ப்யூட்டேன 

4 
CH , - CH - CH , -CH , 2.மெத்தில் பயூட்டேன் 

| 
CH ,, 

547 
CH ,, 

GUR . | | 
1 2 | 

3 
CH , –C - CH2 - CH , 2,2- டைமெத்தில் ப்யூட்டேன் 

|CH . 


307.147 


டு 


52 


கரிம வேதியியல் 


அல்க்கேன்களைத் தயாரிக்கப் பயன்படும் பொதுவான முறைகள் 

( 1 ) பிறவிநிலை ஹைட்ரஜனைக் கொண்டு அல்க்கையில் 
ஹேலைடுகளை ஒடுக்கி அல்க்கேன்களைப் பெறலாம் . 

CnHa + -- X + 2 [ H ] - CH , n + 2 + HX 


( 2 ) கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்புடன் சோடாச் 
சுண்ணாம்பைச் சேர்த்து வெப்பமாக்கி அல்க்கேனைத் தயாரிக் 
கலாம் . 

CH,HCOONa + NaOH - > CH4 + Na , CO. 


( 3 ) உர்ட்ஸ் முறையிலும் அல்க்கேனைத் தயாரிக்கலாம் . 
அல்க்கைல் ஹேலைடை ஈதர்க் கரைசலில் எடுத்துக்கொண்டு 
அதனுடன் சோடியம் சேர்த்து வினைப்படுத்தினால் அல்க்கேன் 
கிடைக்கிறது . 

2CnHar +1-1 + 2Na - > 2Nal + C , Hin + , 


( 4 ) கிரிக்னார்டுச் சேர்மத்துடன் நீரை வினையுறச் செய்தும் 
அல்க்கேனைப் பெறலாம் . 


-CH2n + 1 + HOH – C » H2n + 2 + Mg< y * 


Mg 


கோல்பின் ( Kolbe ) மின்னாற் பகுப்புமுறை 

இம் முறையில் கொழுப்பு அமிலத்தின் பொட்டாசியம் 
அல்லது சோடியம்உப்புக் கரைசலை மின்னாற் பகுக்கும்போது 
பாரஃபின் வரப்பெறுகிறோம் . 
C.Ha + I - COOK CnHan + r - Coo 

+ 2CO , 
CH ,nir - COOK CnHar + : - Coo 

நேர்மின் வாயில் 


C.Hn+ 1 


CHm+ 1 


பாஃபின்களின் பொதுவான பண்புகள் 


நான்கு 


மூலக்கூற்றில் 

கார்பன் அணுக்கள்வரை 
கொண்டிருக்கிற சேர்மங்கள் வாயுக்கள் . C .. லிருந்து C ,, வரை 
திரவங்கள் . C.8- க்கு மேல் திண்மங்கள் . சேர்மத்தின் கார்பன் 
எண்ணிக்கை உயரும்போது கொதிநிலையும் சீராக உயர்வதைப் 
பார்க்கிறோம் . கிளைத்தொடர் சேர்மம் அதன் நேர்த்தொடர் 


|| 


பாரஃபின்கள் , அல்க்கேன்கள் 


58 


சேர்மத்தைவிடக் குறைவான கொதிநிலையைக் கொண்டிருக் 


கிறது . 


இச் சேர்மங்கள் பொதுவாகப் பதிலீட்டு வினைகளில் ஈடுபடு 


கின் றன . 


ஹேலஜன் ஏற்றத்தில் ஹைட்ரஜன் 

அணுக்களின் 
இடத்தைப் ஹேலஜன் படிப்படியாக ஏற்கிறது . 

பரவிய 
CH , + Cl , 

> CH , Cl + HCI 
சூரிய ஒளி 


அடிமட்டச் சேர்மங்கள் பொதுவாக நிலைத்த தன்மை 
கொண்டவை . உயர்ந்த வெப்பநிலைக்குச் சூடாக்கினால் மூலக் 
கூறு பிளவுபடுகிறது . 

பழுக்கச் 
C , H , 

* CH + C , H , 
காய்ச்சும்போது 


காற்றில் அல்லது ஆக்ஸிஜனில் எரியும்போது எல்லாப் 
பாரஃபின்களும் நீரையும் , கார்பன்டையாக்ஸைடையும் கொடுக் 


கின்றன . 


ஆவிநிலை நைட்ரோ ஏற்றம் செய்யும்போது ஒரு ஹைட் 
ரஜன் அணு- NO , தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது . 

HNO , 
CH , -CH , -CH , > CH , - CH , -- CH , -NO , 

400 ° C 
மற்றும் CH , -CH - CH , 

| 

NO , 
புகையும் கந்தக அமிலம் கொண்டு சல்ஃபனேற்றம் செய்யும் 
போது --SO , -H பகுதி புகுத்தப்படுகிறது . 

( CH ) -CH + H , SO > ( CH ) -C - SO , H + H2O 


மீதேன் 

காற்றில்லா நிலையில் தாவரம் மற்றும் விலங்கினப் பொருள் 
கள் சிதைவுறும்போது மீதேனும் ஒரு வினைப் பொருளாகும் . 
நிலக்கரிச் சுரங்கங்களில் இது காணப்படுகிறது . பெட்ரோ 
லியம் இருக்குமிடங்களிலெல்லாம் இதுவும் காணப்படுகிறது . 
மனிதக்குடல் பகுதியில் சிறு அளவில் காணப்படுகிறது . 


54 


கரிம வேதியியல் 


மீதேன் தயாரித்தல் 

கிட்டத்தட்ட 1100 ° C- க்குச் சூடேற்றப்பட்ட சுத்தமான கார் 
பன்மேல் ஹைட்ரஜனைச் செலுத்தும்போது மீதேன் கணிச 
மான அளவில் கிடைக்கிறது . 


1100 ° 
C + 2H , -- CH , 


சோதனைச்சாலை முறை 

1. நான்கு பங்கு சோடாச் சுண்ணாம்பு , ஒரு பங்கு நீரற்ற 


சோழவம் அகட் கட் . 
சோடா சுண்கும்பு 


தன் 


படம் 20 


சோடியம் அசிட்டேட்டு ஆகிய இரண்டையும் நன்றாகக் கலந்து 
அக் கலவையைக் கெட்டியான குழாயில் எடுத்துக்கொண்டு 
சூடாக்கி வெளிப்படும் மீதேன் , நீரின் மேல் சேகரிக்கப்படுகிறது , 

CH - COONa + NaOH - > CH2 + Na2CO , 


2. அலுமினியம் கார்பைடை ஒரு குடுவையில் எடுத்துக் 
கொண்டு அதன் மேல் நீர் சொட்டச்செய்தும் மீதேன் பெறலாம் . 


HCIL 
Al , C : + 12H , O -- > 4A1 ( OH ) , + 3CH , 


3. மெத்தில் அயோடைடை ஒடுக்குவதன் மூலமும் 
மீதேனைப் பெறலாம் . துத்தநாக - தாமிர இணையைப் படத்தில் 
காட்டியதுபோல் ஒரு குடுவையின் அடியில் வைத்தல்வேண்டும் . 
அக் குடுவையைச் சொட்டும் புனல் மற்றும் விடுகுழாய் தாங்கிய 
அடைப்பானால் மூடல் வேண்டும் . மெத்தில் அயோடைடை 
ஆல்கஹாலில் கரைத்துக்கொண்டு சொட்டும் புனல் வழியே 


55 


பாரஃபின்கள் , அல்க்கேன்கள் 


குடுவைக்குள் விட்டால் வினை நிகழ்ந்து மீதேன் வெளிவருகிறது . 
மீதேன் நீரின் மேல் சேகரிக்கப்படுகிறது . 

CH , I + 2H - > CH , + HI 


ஆல்க தாயில் 
மெத்தில் அயோடைடு 


I 


துத்தநாக 
தாமிர கிளை 


படம் 21 


4. மக்னீசியம் மெத்தில் அயோடைடுடன் நீர் வினை புரிதல் 
முறையிலும் மீதேனைப் பெறலாம் . 


ஈதரில் மக்னீசியம் மெத்தில் அயோடைடை எடுத்துக் 
கொண்டு மெதுவாக நீரைச் சொட்டச் செய்தால் மீதேன் 
வெளிப்படுகிறது . இம்மாதி பெறப்படும் மீதேன் தூய்மை 
யாக இருக்கிறது . 


Mg < H3 + HOH – CH4 + Mg (OH ) 1 


மெத்தில் மக்னீசியம் அயோடைடு ஒரு கிரிக்னார்டு வினை 
பொருள் ( Grignard reagent ) . 


மீதேனின் பண்புகள் 
( 1 ) மீதேன் மணம் , நிறம் அற்ற ஒரு வாயு . நீரில் சிறிதளவே 
பம் . 


( 2 ) இஃது எரியும்போது நீரும் , கார்பன் டையாக்ஸைடும் 
உண்டாகின்றன . 

CH , + 20 , -- Co , + 2H , O 


56 


கரிம வேதியியல் 


( 3 ) நேர் சூரிய வெளிச்சத்தில் குளோரினுடன் மீதேன் 
வினைபடும்போது துரிதமான வினை நிகழ்ந்து , கரி படிகிறது . 

நேர் 
CH , + 2Ci , 

+ + 

C + 4HCI 
சூரிய ஒளி 
ஃபுளோரின் இருட்டில் கூட மீதேனோடு வினையுறுகிறது . 
பரவிய சூரிய வெளிச்சத்தில் ( Diffused sunlight ) குளோரின் 
மீதேனுடன் வினையுறும்போது மீதேனிலிருக்கும் ஹைட்ரஜன் 

ணுக்கள் படிப்படியாகக் குளோரினால் பதிலீடு செய்யப் 
படுகின் றன . இம்மாதிரி வினைகளைப் பதிலீட்டு வினைகள் 
என்கிறோம் . 
CH , + Cl , -- CH , Cl + HCI 

மெத்தில் குளோரைடு 
CH , Cl + C1 , -- > . CH , C1 , + HCI 

மெத்திலீன் குளோரைடு 
CH , C1 , + Cl , - CHC1 , + HCL 

குளோரோஃபாரம் 
CHC1 , + Cl , - CCl + HCI 

கார்பன் டெட்ராக்குளோரைடு 
மேலே சொன்ன நிலையில் புரோமின் மீதேனுடன் 
மெதுவாக வினைப்படுகிறது . அயோடின் ஆவி வினைப்படு 
தில்லை . 


( 4 ) சாதாரண நிலையில் கந்தக அமிலமோ கைட்ரிக் அமி 
லமோ மீதேனை ஏதும் பாதிப்பதில்லை . 


ஈதேன் 

மீதேனைத் தயாரித்த முறைமில் ஈதேனையும் தயாரிக்கலாம் . 

1. சோடாச் சுண்ணாம்பு - சோடியம் புரப்பியோனேட்டுக் 
கலவையை நன்றாகச் சூடாக்கினால் ஈதேன் வெளிப்படும் . 

C , H , -COONa + NaOH - > C , H , + NaCÓ , 

2. துத்தநாகத் தாமிர இணை அல்லது அலுமினிய 
ரசக் கலவை அல்லது லித்தி அலுமினியம் ஹைட்ரைடு 
கொண்டு எத்தில் அயோடைடை ஒடுக்கினால் 

ஈதேன் 
கிடைக்கிறது . 

C , H , -I + 2H C , H , + HI 


1 


பாரஃபின்கள் , அல்க்கேன்கள் 


57 


3. மக்னீசியம் எத்தில் அயோடைடுமேல் நீர் சேர்க்கும் 
போது ஈதேன் கிடைக்கிறது . 


Mg < * 5 + HOH > < p> H ¢ + Mg( OH ) | 


4. சோடியத்தை ஈதரில் எடுத்துக்கொண்டு அதோடு 
மெத்தில் அயோடைடு சேர்த்தால் சோடியம் அயோடினோடு 
சேர்கிறது . மெத்தில் உறுப்புகள் இரண்டும் இணைந்து 
ஈதேனைக் கொடுக்கின் றன . 


CH , -1 + Na + Na + I - CH , - > CH , -CH , + 2Nal 


இம்மாதிரி வினையை உர்ட்ஸ் வினை என்று அழைக்கிறோம் . 


5. கோல்ப் ( kolbe ) முறையில் பொட்டாசியம் அசிட் 
டேட்டைப் பிளாட்டின மின்வாய்கள் கொண்டு மின்னாற் 
பகுக்கும் போது நேர்மின் வாயில் ஈதேன் வெளிப்படுகிறது . 
CH , -COOK == CH , - COO- + K + 

H ,0 = H + + OH 


எதிர்மின் வாயில் 


2H + + 2er - > 2H - H , 


நேர்மின் வாயில் CH , 


- 


C00 " 

-- > C , H. + co , + 2e 
COO 


CH ,, 


ஈதேனின் பண்புகள் : 

ஈதேன் நிறம் , மணம் அற்றது . நீரில் கரைவதில்லை . இது 
காற்றில் எரியும்போது கார்பன் டையாக்ஸைடும் , நீரும் உண்டா 


கின் றன . 


CH . + 840, --> 2co , + 311,0 


சூரிய ஒளியில் 

ஈதேன் 

குளோரினுடன் வினையுற்றால் 
பதிலீட்டு வினைகள் நிகழ்கின்றன . படிப்படியாகக் குளோரின் 


58 


கரிம வேதியியல் 


3 


அணுக்கள் ஹைட்ரஜன் அணுக்களை இடம் 

பெயரச் 
செய்கின்றன . எத்தில் குளோரைடு C , H , CI , டைக் குளோரோ 
ஈதேன் C ,HCI ட்ரைக் குளோரோ ஈதேன் C , H , C1,, 
டெட்ராக் குளோரோ ஈதேன் C , H , CI ., பென்ட்டாக் குளோரோ 
ஈதேன் C , HCI , இறுதியாக ஹெக்சாக் குளோரோ ஈதேன் 
ஆகியவை கிடைக்கின்றன . 


பயன்கள் 


கரிமச் சேர்மங்களிலேயே அல்க்கேன்கள் தாம் மிகவும் 
பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன . அமெரிக்காவில் எண் 
ணெய்க் கிணறுகளிலிருந்து பெறப்படும் மீதேன் கொண்ட 
இயற்கை வாயுவை நகரங்களில் எரிபொருளாகப் பயன் படுத்து . 
கின்றனர் . நாம் பயன்படுத்துகிற பெட்ரோல் மண்ணெண் 
ணெய் மற்றும் மசகுப் பொருள்கள் . ( Lubricants ) எல்லாம் 
அல்க்கேன் களின் கலவைகளே . 


வினாக்கள் 


அதன் 


1. ஈதேன் தயாரிக்கப்படும் முறைகள் எவை ? 
வேதிப் பண்புகளை விவரி . 


2. சோதனைச் சாலையில் மீதேன் எவ்வாறு தயாரிக்கப் 
படுகிறது ? 


3. குறிப்பு வரைக : -- 

( 1 ) பதிலீட்டு வினை 
( 2 ) நிறைவுற்ற ஹைட்ரோக் கார்பன் 
( 3 ) உர்ட்ஸ் வினை 
( 4 ) கிரிக்னார்டு வினைபொருள் 


4 CH , -1 மற்றும் C , H , -1 இரண்டின் கலவையை 
உர்ட்ஸ் வினைக்கு உட்படுத்தினால் கிடைக்கின்ற சேர்மங்கள் 
யாவை ? 


8. நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 


ஒலிஃபீன்கள் அல்லது அல்க்கீன்கள் 

ஓர் இரட்டைப் பிணைப்பைக் கொண்ட நிறைவுறா ஹைட் 
ரோ கார்பன்களை ஒலிஃபீன்கள் என்கிறோம் . உடனொத்த தொடர் 
புடைய இத் தொகுதிகளின் பொதுவாய்பாடு C.Ha. இவற்றின் 
பெயர்கள் லீன் என்று முடியும் . 


இத்தொகுதியில் சில சேர்மங்களின் பெயர்களும் , வாய் 
பாடுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 





எத்திலீன் அல்லது எத்தீன் C , H , 
ப்ரொப்லீன் அல்லது ப்ரொப்பீன் C.H. 
ப்யூட்டிலீன் அல்லது ப்யூட்டீன் C , H , 


பெயரிடுதல் 

ஒலிஃபீனை அதன் சம்பந்தப்பட்ட அல்க்கேனின் பெயரின் 
ஈற்றில் ஏன் என்பதை யிலீன் என்று மாற்றிப் பெயரிடுதல் 
ஒரு முறை . எனவேதான் இவற்றுக்கு அல்க்கிலீன் என்ற 
பொதுப்பெயரும் வழங்குகின்றது . 


இரட்டைப் பிணைப்பு இருக்கிற நிலையில் மட்டும் மாறு 
படுகிற ஐசோமர்களை அவற்றின் பெயர்களுக்கு முன்னடை 
வாகக் கிரேக்க எழுத்துகளையோ , எண்களையோ பயன்படுத்து 
கிறோம் . 
CH , -- CH ,-CH = CH , - a- ப்யூட்டிலீன் அல்லது 1 -ப்யூட்டிலீன் 
CH ,- CH = CH - CH , - ந - ப்யூட்டிலீன் அல்லது 2 - ப்யூட்டிலீன் 


1. U. P. A. C. முறைப்படி பெயரிடுதலில் ஒலிஃபீன் களின் 
ஈறு யீன் என்றாகிறது . எனவேதான் , இவற்றை அல்க்கீன் 
கள் என்கிறோம் . மூலக்கூற்றின் இரட்டைப் பிணைப்பைக் 


-60 


* 


கரிம வேதியியல் 


கொண்ட அதிக நீளமுள்ள பகுதியை அல்க்கீனின் ஆதாரமாகக் 
கொள்கிறோம் . இரட்டைப்பிணைப்பின் இருப்பிடமும் கிளைத் 
தொடரின் நிலையும் எண்களைக் கொண்டு குறிக்கப்படுகின்றன . 
எடுத்துக்காட்டாக 

3 2 1 
CH , - CH , - CH = CH , ப்யூட் - 1 -யீன் 
4 3 2 1 
CH , -- CH - CH = CH , 3 - மெத்தில் ப்யூட் - 1 - யீன் 


ch .--Ci ,-CH = CH , ப்யூட் - 1 - மீன் 


CH , 


1 


ஒலிஃபீன்கள் தயாரிக்கப்படும் பொதுவான முறைகள் 

1. ஓரிணை ஆல்கஹால்களுடன் அடர்கந்தக அமிலத்தை 
160 ° -177 °-க்கு வெப்பமேற்றி அல்க்கீனைத் தயாரிக்கலாம் . 

- H, 0 
C , H , OH > C , H , 


பாரஃபின்களின் மானோஹேல ஜன் பெறுதிகளுடன் ஆல்க 
ஹாலில் கரைத்த பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடை வினைப் 
படுத்தி ஒலிஃபீன்களைத் தயாரிக்கலாம் . 

ஆல்கஹால் 
CH , - CH , - CH , Br + KOH 

> CH .-- CH = CH , 

+ KBr + H , O 
2. பாரஃபின்களின் விக் - டைஹேலஜன் பெறுதிகளை 
மெத்தில் ஆல்கஹாலில் கரைத்துத் துத்தநாகத்தூள் சேர்த்து 
வினைப்படுத்தியும் ஒலிஃபீன்களைப் பெறலாம் . 
CH - CH = CH2 + Zn + CH - CH = CH , + ZnBr0 

Br Br 

Br Br 
ப்ரொப்பிலீன் புரோமைடு 


ஒலிஃபீனின் பொதுப்பண்புகள் 

இரண்டிலிருந்து நான்கு கார்பன்களைக் கொண்ட ஒலிஃபின் 
கள் வாயுக்கள் . C.- லிருந்து C , வரை திரவங்கள் . அதற்குமேல் 
இருப்பவை திண்மங்கள் . 

எல்லாமே நீரைவிட இலேசானவை . நீரில் கரையமாட்டா . 
ஒளிச் சுடரோடு காற்றில் எரிகின்றன . 


| 


இரட்டைப் பிணைப்பு இருப்பதால் பெரும்பாலும் கூட்டு 
வினையிலேயே ஈடுபடுகின் றன . 


நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 


61 


எத்திலீன் 

இது சிறு அளவில் நிலக்கரி வாயுவிலும் , இயற்கை வாயு 
விலும் காணப்படுகிறது . 


தயாரிப்பு 

1. எத்தில் ஆல்கஹாலை அடர் சல்ப்யூரிக் அமிலங்கொண்டு 
1650--170 ° C- ல் நீர் நீக்கம் செய்து எத்திலீனைப் பெறலாம் , 

அடர் H , SO, 
C , H , OH 

C , H , + H , O 
165 ° -170 ° 


சோதனைச்சாலைத் தயாரிப்பில் அடர்கந்தக அமிலம் நீர் நீக்கி 
யாகப் பயன்படுத்தப்படுகிறது . 2 லிட்டர் பருமனளவுள்ள ஒரு 
குடுவையில் 60 மி . லி , அடர்கந்தக அமிலத்தை எடுத்துக் 
கொண்டு அத்துடன் 20 மி.லி. எத்தில் ஆல்கஹால் சிறிது 
சிறிதாகச் சேர்க்கப்படுகிறது . இச்செய்கையின்போது வெப்பம் 
வெளிவிடப் படுவதால் குடுவையை அவ்வப்போது குளிர் நீரில் 
அமிழ்த்திக் குளிர்வித்தல் வேண்டும் . இந்நிகழ்ச்சியில் எத்தில் 
ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுக் கிடைக்கிறது . 

C , H , OH + H , SO , - C , H , HSO , + H , O 


பந்தள் 


அங்கதன் 
அடக்கத்தக 
அயின் 


சோடியம் 
நைட்ராக்லைடு 


RI 


na 


III 


படம் 22 


பின்னர்க் கொஞ்சம் மணல் சேர்த்துக் குடுவையில் காப்புப் 
புனல் செருகி , மணல் தட்டில் வைத்து 170 ° C- க்கு வெப்ப 


63 


கரிம வேதியியல் 


மாக்கும்போது எத்திலீன் வெளிப்படுகிறது . அதனைச் சோடியம் 
ஹைட்ராக்ஸைடுக் கரைசல் வழிச் செலுத்திக் கார்பன்டையாக் 
ஸைடை நீக்கி எத்திலீன் நீர் மேல் சேகரிக்கப்படுகிறது . 

C , H ; -HSO , - C, H , + H , SO , 
பாஸ்ஃபாரிக் அமிலம் கொண்டும் எத்தில் ஆல்கஹாலை 
நீர் நீக்கம் செய்யலாம் . ஆல்கஹால் ஆவியை 400 ° C- க்கு வெப்ப 
மேற்றப்பட்ட அலுமினாமீது நீர் நீக்கம் செய்தல் இன்னமொரு 
முறை . 


2. எத்தில் அயோடைடுடன் ஆல்கஹாலில் கரைத்த பொட் 
டாசியம் ஹைட்ராக்ஸைடு சேர்த்து ஹைட்ரஜன் அயோடைடு 
நீக்கம் செய்தால் எத்திலீன் உண்டாகிறது . 

C ,H , -I + KOH - > C , H , + K [ + H , O 


3. எத்திலீன் டை புரோமைடுடன் ஆல்கஹாலில் துத்த 
நாகம் சேர்த்து வெப்பமேற்றினால் எத்திலீன் கிடைக்கிறது . 
CH , - Br 

+ Zn - > + ZnBr , 
CH ,-Br 

CH ,, 


CH , 


| 


எத்திலீனின் பண்புகள் 

எத்திலீன் நிறமற்ற வாயு . இனிய மணங்கொண்டது . நீரில் 
கரைவதில்லை . ஆல்கஹால் , ஈதர் போன்ற கரைப்பான்களில் 
கரைகிறது . 

எத்திலீனில் கார்பன் - கார்பன் அணுக்களுக் கிடையில் 
இரட்டைப் பிணைப்பு இருக்கிற தன் மையால் இது வினைப்படு 
தில் ஒரு வேகத்தைக் காண்கிறோம் . 


1. காற்றிலோ ஆக்ஸிஜனிலோ இஃது ஒளிச்சுடருடன் எரி 


கிறது . 


C , H , +0, -- 2C0 , + 2H1,0 


2 எத்திலீன் குளே: ரினில் எரியும்போது கார்பன் படி 


கிறது . 


C , H , + 2C1 , - 4HCl + 2C 


3. எத்திலீன் கூடுதல் வினைகளில் ( Addition reactions ) ஈடு 
படுகிறது . 


63 


நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 


( அ ) ஹைட்ரஜன் கூடுதல் : எத்திலீன் ஹைட்ரஜன் கல 
வைைய அதிக வெப்பநிலைக்குச் சூடாக்கப்பட்ட நிக்கல் அல்லது 
பிளாட்டினத்தின் மேல் செலுத்தும்போது ஈ தேன் கிடைக் 
கிறது . அழுத்தம் கொடுத்தால் இவ்வினை செவ்வனே நிகழ் 


கிறது . 


H. 


H 


H 
H 

H 


C 


H 


|| + 
+ | 


Ni 


vlcs 


C 


H 


H 


H 


( ஆ ) ஹேலஜன் கூடுதல் : புளோரின் வினையில் கட்டு 
மீறிய தன்மையைக் காட்டுகிறது . எத்திலீனை . அயோடின் 
கொண்ட ல் கஹால் கரைசலில் குமிழ்க்கச் செய்தால் 
அயோடின் சேர்க்கையு றுகிறது . குளோரினும் புரோமினும் 
உடனடியாகச் சேர்க்கையுறுகின்றன . 


HH 


H 

CQ 
I / 


1 , c 


-- 


H H 


CH , 


ஹைட்ரஜன் ஹேலைடு கூடுதல் : ஹைட்ரஜன் அயோ 
டைடு எத்திலீனுடன் சேர்க்கையுறும் போது எத்தில் அயோ 
டைடு கிடைக்கிறது . 
H 

CH ,, 

| 
CH , 1 

CHI 

எத்தில் அயோடைடு 
( ஈ ) ஹைப்போ ஹேலஸ் அமிலம் கூடுதல் : 

எத்திலீன் 
கார்பன்டையாக்ஸைடுக் கலவையைச் சலவைத்தூள் கொண்ட 


1 


+ 


64 


கரிம வேதியியல் 


நீரில் செலுத்தும்போது எத்திலீன் குளோரோ ஹைட்ரின் 
உண்டாகிறது . 
CH , Cl 

CH , Cl 
C1 , OH 

CH , OH . 
எத்திலீன் குளோரோ ஹைட்ரின் 


( உ ) கந்தக அமிலம் கூடுதல் : எத்திலீனை அடர்கந்தக 
அமிலத்தில் செலுத்தும்போது எத்தில் ஹைட்ரஜன் சல்பேட்டு 
வருபொருளாகிறது 
CH2 

OH 


// + 50K --- CH - CH, --HSO , 
Che 


OH 


( ஊ ) பெர்மாங்கனேட்டால் ஆக்ஸிஜன் ஏற்றம் உறல் : 

எத்திலீனை நீர்த்த காரப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் 
கரைசலில் செலுத்தினால் கரைசல் நிறநீக்கம் அடைகிறது . 
கிடைக்கும் சேர்மம் எத்திலீன் கிளைக்கால் என்ற டைஹைட்ரிக் 
ஆல்கஹால் ஆகும் . 
CH ,, 

CH , OH 
+ H , O + [ 0 ] - I 
CH , 

CH , OH 


| 


( எ ) ஓஸோன் கூடுதல் : ஓஸோன் எத்திலீனோடு சேர்க்கை 
யுறும்போது எத்திலீன் ஓஸோனைடு உண்டாகிறது . ஒஸோனைடு 
கள் வெடித்தன்மை கொண்டவை . எத்திலீன் ஓஸோனைடை 
நீரால் பகுத்தால் வருவது பார்மால் டிஹைடு . 


H. 


R 


H. 


H 


+ 


C 


+ 2H2O -2HCHO + H2O2 


4. பாலிமராதல் ( பலபடியாதல் ) ( Polymerisation ) 
சாதாரண 

வெப்ப நிலையில் , டைட்டேனியம் டெட்ராக் 
ளோரைடு , அலுமினியம் டெட்ரா எத்தில் கலவை வினைவேக 


நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 


65 


மாற்றிகள் இருக்கையில் , எத்திலீனின் பல மூலக்கூறுகள் 
இணைந்து பாலித்தீன் என்ற பாலிமர் கிடைக்கிறது . பாலித்தீன் 
அமிலத்தாலோ காரத்தாலோ பாதிக்கப்படுவதில்லை . இஃது 
ஒரு மின்சாரம் அரிதல் கடத்தி . 
nC , 

Hồ (CH ) 
இம்மாதிரி சேர்மத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட 
மூலக்கூறு இணைந்து வேறொரு சேர்மத்தின் மூலக்கூறு 
வரப்பெற்றால் அந்நிகழ்ச்சியைப் பாலிமர் ஆதல் என்கிறோம் . 
எத்திலீனின் பயன்கள் 

சிறு அளவில் , பச்சைக் காய்களைப் பழுக்க வைக்க இது 
பயன்படுகிறது . பெரு மளவில் பாலித்தீன் தயாரிப்பில் பயன் 
படுகிறது . எத்திலீனின் கிளைக்கால் தயாரிக்கவும் இது பயன் 
படுகிறது . எத்திலீனின் எத்தில் ஆல்கஹாலாகவும் மாற்றப் 
படுகிறது . 


வினாக்கள் 


( 1 ) சோதனைக்கூடத்தில் எத்திலீன் எவ்வாறு தயாரிக்கப் 
படுகிறது ? 

பண்புகளை விவரி . அதன் 
பயன்கள் யாவை ? 


அதன் 


( 2 ) ( அ ) எத்திலீனைக் காரங்கொண்ட பொட்டாசியம் 

பெர்மாங்கனேட்டுக் கரைசலில் செலுத்தினால் 
( ஆ ) அடர்ந்த கந்தக அமிலத்தில் செலுத்தினால் 
( இ ) ஒஸோனோடு வினையுறச் செய்தால் 

நிகழ்கிறதென்பதைச் சமன்பாட்டோடு விளக்கு . 


என்ன 


( 3 ) குறிப்பு வரைக : 

( அ ) கூடுதல் வினைகள் 
( ஆ ) பாலிமர் ஆதல் 
( இ ) நிறைவுறாத் தன்மை 


5 


9. நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 
அசிட்டிலீன்கள் அல்லது அல்க்கைன்கள் 


அசிட்டிலீன் 


மிக அதிகமாக நிறைவுறாத் தன்மை கொண்டு CHA 
என்ற பொது வாய்பாட்டை உடைய தொகுதிகளில் முதல் 
சேர்மம் அசிட்டிலீன் . அசிட்டிலீ னுடைய உள்ளமைப்பு வாய் 
பாடு H - C = C - H . இவ் வாயு தொழில் துறை முக்கியத்துவம் 
பெற்றது . 


அசிட்டிலீன் தயாரித்தல் 

1. கால்சியம் கார்பைடுமேல் குளிர்நீர் விட்டு இதனைச் 
சோதனைச்சாலையில் தயாரிக்கிறோம் , 


Cac , + 2H , 0 - > Ca ( OH ) , + C , H , 


1 


அசிட்டியின் 


கால்சியம் 
கார்பைடு - 


படம் 23 


நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 


67 


ஒரு கூம்புக் குடுவையின் அடியில் கால்சியம் கார்பைடுக் 
கட்டிகள் வைக்கப்படுகின்றன . குடுவையைச் சொட்டும் புனல் 
மற்றும் விடுகுழாய் தாங்கிய அடைப்பானால் மூடிப் புனல்வழி 
குளிர்நீர் விடப்படுகிறது . வெளிப்படும் அசிட்டிலீன் நீரின் மேல் 
சேகரிக்கப்படுகிறது . 


2. எத்திலீன் டை ஹேலைடு அல்லது எத்திலிடீன் ஹேலைடு 
ஆல்கஹாலில் கரைத்த பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடுடன் 
சேர்த்துக் கொதிக்க வைத்து அசிட்டிலீனைப் பெறலாம் . 


KOH 


CH , -Br 
! 
CH , -- Br 


CH 
ill + 2HBr 
CH 


KOH 


CH ,-CHBr , 


CH 
ILL 

+ 2HBr 
CH 


3. வெள்ளித் தூளுடன் அயோடோ ஃபாரத்தைச் சேர்த் 
துச் சூடாக்கியும் அசிட்டிலீன் பெறலாம் . 


2CHI, + 6Ag - > HC = CH + 6AgI 


அசிட்டிலீனின் பண்புகள் 


1. அசிட்டிலீன் நிலைத்தன்மை கொண்டதன்று . இரண்டு 
வளிமண்டல அழுத்தத்திற்குமேல் அழுத்தங் கொடுத்தால் அது 
வெடிக்கிறது . உலைமண்ணில் உறிஞ்சப்பட்ட அசிட்டோனில் 
12 வளிமண்டல அழுத்தத்தில் கரைந்த நிலையில் சிலிண்டர்களில் 
வைத்துப் பயன்படுத்தப்படுகிறது . 

2. காற்றிலோ , ஆக்ஸிஜனிலோ கரிப்புகையுடன் சுடர் ஒளி 
யோடு எரிகிறது . 

2 C , H , + 50 , - > 4C0 , + 2H , 0 


3. அசிட்டிலீனைப் பழுக்கக் காய்ச்சிய கண்ணாடிக் குழல் 
வழிச் செலுத்தும்போது பாலிமர் ஆகிப் பென்ஸினைக் கொடுக் 


கிறது . 


3C , H , - CHE 


4. அசிட்டி லீன் கூடுதல் வினைகளைக் கொடுக்கிறது . 


68 


கரிம வேதியியல் 


( அ ) பலேடியம் , நிக்கல் தூள் அல்லது இரும்பு இவை 
இருக்கும்போது ஹைட்ரஜன் அசிட்டிலீனுடன் கூடுதல் உறு 


கிறது . 


H , 


C , H , + H , - > C , H , -- > C , H 
எத்திலீன் 

ஈதேன் . 


( ஆ ) குளோரின் , புரோமின் ஆகியவை அசிட்டிலீனுடன் 
சேர்க்கையுறும்போது முதலில் அசிட்டிலீன் டைஹேலைடும் , 
பின்னர் அசிட்டிலீன் டெட்ராக்குளோரைடும் கிடைக்கின்றன . 


H 


cl 


H 

CL 
| 
C 

cco 
||| + | + || ++ | 
C ce 
| 
H 

CQ 


CHCL2 
| 
CHCg2 


C 


H 


( இ ) மெர்க்யூரஸ் குளேரைடு முன்னிலையில் அசிட்டிலீனு 
டன் ஹைட்ரஜன் குளோரைடு சேர்க்கையுற்று முதலில் வினைல் 
குளோரைடும் , பின்னர் எத்திலிடீன் குளோரைடும் உண்டா 


கின் றன . 


Hg,Ci, 


H 
| 
C H 
III + || 
C 

Cl 
| 
H 


CH ,, 

H 
II + | 
CHCI CI 


CH , 
> 


CHC1 , 


( ஈ ) மெர்க்யூரிக் சல்ஃபேட்டுக் கொண்ட கந்தக அமிலத் 
தின் வழி அசிட்டிலீனைச் செலுத்தினால் நீர் ஏறி ( Hydrated ) 
அசிட்டால் டிஹைடு கிடைக்கிறது . 


நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் 


69 


H 
| 
C 


II + H , 


-- 


H , SO , 


C 


Hgso CHS 


H 


( உ ) அசிட்டிலீன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டால் 
ஆக்ஸிஜன் ஏற்றப்படும் போது ஆக்ஸாலிக் அமிலம் உண்டா 


H 


+ 4 [ 0 ] 


0 = C - OH 
> 

0 = C - OH 
ஆக்ஸாலிக் அமிலம் 


C 


H 


களை 


5. அசிட்டிலீனில் இருக்கிற ஹைட்ரஜன் அணு 
உலோக அணுக்களால் இடம்பெயரச் செய்யலாம் . 


( அ ) அசிட்டிலீனைச் சோடியங் கொண்ட திரவ அமோனி 
யாவில் செலுத்தினால் பெறப்படுவது மானோசோடியம் 
அசிட்டிலைடு ஆகும் . 


2C ,H , + 2Na -- > 2HC = CNa + H , 


( ஆ ) அமோனியச் சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலில் 
அசிட்டிலீனைச் செலுத்தினால் சில்வர் அசெட்டிலைடு வெள்ளை 
வீழ்படிவாக வருகிறது . 


மோனிய 
C , H , 

--- > AgaC , | 
சில்வர் நைட்ரேட்டு 


( இ ) அசிட்டிலீனை அமோனிய க்யூப்ரஸ் குளோரைடுக் 
கரைசலில் செலுத்தினால் சிவப்பு க்யூப்ரஸ் அசெட்டிலைடு வீழ் 
படிவாகிறது . 


70 


கரிம வேதியியல் 


C, H , 


அமோனிய 

--- > Cu , C , I 
க்யூப்ரஸ் குளோரைடு 


- 


பயன்கள் 


ஆக்ஸி- அசிட்டிலீன் ஊதுலைச் சுடரின் 

துலைச் சுடரின் வெப்பநிலை 
2000 ° C . உலோகங்களைப் பற்றவைத்தல் மற்றும் வெட்டி 
யெடுத்தல் ஆகிய பணிகளில் ஆக்ஸி அசிட்டிலீன் ஊதுலையைப் 
பயன்படுத்துகிறோம் . வெளிச்சம் தரும் பொருளாகவும் இது 
பயன்படுத்தப்படுகிறது . வெஸ்ட்ரான் , வெஸ்ட்ரால் போன்ற 
எண்ணெய்ப் பசை கரைப்பான்கள் தயாரிப்பிலும் , வினைல் 
பிளாஸ்டிக்குகள் தயாரிக்கவும் , செயற்கை இரப்பர் உற்பத்தி 
யிலும் அசிட்டிலீன் பயன்படுத்தப்படுகிறது . 


வினாக்கள் 
( 1 ) அசிட்டிலீன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? கீழ்க்கண்ட 

வேதிப் பொருள்களோடு எந்த நிலையில் எவ்வாறு வினைப் 
படுகிறது ? 
( அ ) புரோமின் ; ( ஆ ) ஹைட்ரஜன் குளோரைடு ; ( இ ) நீர் ; 
( ஈ ) க்யூப்ரஸ் குளோரைடு . 


( 2 ) ஈதேன் , எத்திலீன் , அசிட்டிலீன் இவற்றை ஒன்றிலிருந்து 

மற்றவற்றை எவ்விதம் வேறுபடுத்தி அறியலாம் ? 


10. அல்க்கேன்களை அடிப்படையாகக் 
கொண்ட ஹேலஜனேறிய சேர்மங்கள் 


இருக்கிற ஹேலஜன் அணுக்களின் எண்ணிக்கையைப் 
பொறுத்து , ஹேலஜன் பெறுதிகளை மானோ, டை , ட்ரை 
பதிலீடு செய்யப்பட்ட வருபொருள்கள் என்கிறோம் . 


மானோ ஹேலஜன் பெறுதிகளைச் சம்பந்தப்பட்ட அல்க்கைல் 
உறுப்பின் ஹேலைடு என்றழைக்கிறோம் . 


எடுத்துக்காட்டு : 


CHS 


CH - Br 


C , H , -Br 
எத்தில் புரோமைடு 


CH3 


ஐசோப்ரொப்பைல் 
புரோமைடு 


டஹேலஜன் பெறுதிகள் 


இரண்டு ஹேலஐன் அணுக்களும் ஒரே கார்பன் அணு 
வுடன் பிணைக்கப்பட்டிருந்தால் அவை ஜெம் நிலையில் இருப் 
பதாகக் கொள்கிறோம் . 


எடுத்துக்காட்டு : 

CH , -- CHBr, 


எத்திலீன் புரோமைடு 


ஃ 


து ஒரு ஜெம் டைஹேலைடு . 


72 


கரிம வேதியியல் 


அடுத்தடுத்திருக்கிற கார்பன் அணுக்களுடன் 
ஹேலஜன் அணுக்களும் பிணைப்புக் கொண்டிருந்தால் அச்சேர் 
மத்தை விக் - டைஹேலைடு என்கிறோம் . 


எடுத்துக்காட்டு : 


எத்திலீன் புரோமைடு 


CH , -- Br 
| 
CH , -Br 


இஃது ஒரு விக் - டைஹேலைடாகும் . 


1. P. U. C. A. முறைப்படி ஹேலஜன் பெறுதிகளைக் கீழ்க் 
கண்டவாறு பெயரிடலாம் . 


Br - CH , -CH , -Br - 1 , 2 டைபுரோமோ ஈதேன் . 


CH , -CHBr ,-1, 1 டைபுரோமோ ஈதேன் . 


Cl - CH , -CH , -CH , CI - 1 , 3 டைக்குளோரோ 

ப்ரொபேன் . 


ஐசோமெரிசம் 


எத்திலீன் புரோமைடு , எத்திலிடீன் புரோமைடு இரண்டும் 
ஒரே முலக்கூறு வாய்பாட்டைக் கொண்டிருக்கின்றன . இரண் 
டிலும் இருக்கிற கார்பன் , ஹைட்ரஜன் புரோமின் அணுக் 
களின் எண்ணிக்கை சமமே எனினும் இவ் விரு சேர்மங்களும் 
வெவ்வேறு அமைப்பு வாய்பாடுகளைக் கொண்டிருக்கின்றன . 
இம்மாதிரி ஒரே மூலக்கூறு வாய்பாட்டுடன் வெவ்வேறு 
அமைப்பு வாய்பாடுகளைக் கொண்டு இருக்கின்ற சேர்மங்களத் 
தான் ஐஸோமெர்கள் என்கிறோம் . 


H H 


- 


H - C - C - H 

| 

Br Br 
எத்திலீன் புரோமைடு 


H H 

| || 
H - C - C -- Br 

| 
H Br 
எத்திலிடீன் புரோமைடு , 


CH : - CH ,-CH , -CI மற்றும் CH , -CH - CH , 

| 
CI 


அல்க்கேன் களை ........ கொண்ட ஹேலஜனேறிய சேர்மங்கள் 


73 


இரு சேர்மங்களும் களோரின் அணுவின் இருப்பிடத்தில் 
மாறுபடுகின்றன . இவை இரண்டும் ஐஸோமெர்களாகும் . 


அல்க்கைல் ஹேலைடுகள் : எத்தில் குளோரைடு C , H , CI 
தயாரித்தல் 


( 1 ) நீரற்ற ஸிங்க் குளோரைடு கொண்ட எத்தில் ஆல் 
கஹாலில் ஹைட்ரஜன் குளோரைடைச் செலுத்தினால் எத்தில் 
குளோரைடு கிடைக்கிறது . 


C , H ; - OH + HCI -- > C , H , Cl + H , O 


( 2 ) எத்தில் ஆல்கஹாலுடன் தயனில்குளோரைடு வினை 
யுறும்போது எத்தில்குளோரைடு உண்டாகிறது . 


C , H , -- OH + SOCI , - > C , H , Cl + SO , + HCI 


( 3 ) பாஸ்ஃபர பென்ட்டாக் குளோரைடு அல்லது பாஸ்ஃபர 
ட்ரைக்குளோரைடை எத்தில் ஆல்கஹாலுடன் வினைபுரியச் 
செய்தும் எத்தில் குளோரைடைப் பெறலாம் . 


C , H ; -OH + PCI , --- > C , H ; Cl + POCI , + HC ) 

பாஸ்ஃபரஸ் 
ஆக்ஸி குளோரைடு 


3C , H ; -OH + PC1 , ---- > 3C , H , CI + P ( OH ) , 

பாஸ்ஃபரஸ் 


அமிலம் 


ஹைட்ராக்ஸித் தொகுதி கொண்ட கரிமச் சேர்மங்கள் 
மேலே விவரிக்கப்பட்ட வினைகளில் ஈடுபடுகின்றன . 


எத்தில்புரோமைடு C , H , Br . 


ஒரு காய்ச்சி வடிகுடுவையில் 35 மி.லி. எத்தில் ஆல்கஹாலை 
யும் , 5 கி . சிவப்புப் பாஸ்ஃபரலையும் எடுத்துக் கொள்ளல் வேண் 


கரிம வேதியியல் 


** 


டும் . பின்னர்க் குடுவையில் சொட்டும் புனல் செருகிய மூடியால் 
மூடிக் குடுவையைப் படத்தில் காட்டப்பட்டுள்ளதுபோல் லீபிக் 
கன்டன் ஸருடன் இணைத்தல் வேண்டும் . 10 மி.லி. புரோமினைப் 
புனலில் எடுத்துக் கொண்டு சொட்டுச் சொட்டாக விடல் வேண் 
டும் . அப்போது குடுவையைக் குளிர்நீர்த் தொட்டியில் அமிழ்த்தி 
வைத்தல் வேண்டும் . புரோமினைச் சேர்த்து முடித்தவுடன் 
வினைக்கலவையை அப்படியே வைத்திருந்து விட்டுப் பின்னர் 
நீர்த்தொட்டியில் ( Water bathi ) வைத்துக் காய்ச்சி வடித்தல் 
வேண்டும் . வடிதிரவமாக வரும் எத்தில் புரோமைடைப் 
பின்னர்த் தூய்மைப்படுத்தல் வேண்டும் 


பாஸ்ஃபரஸ் புரோமினுடன் வினையுறும்போது பாஸ்ஃபரஸ் 
ட்ரை புரோமைடு உண்டாகிறது . 


2P -- 3Br , 


+ 2PBr , 


இவ்வாறு உண்டான பாஸ்ஃபாஸ்ட்ரை புரோமைடு எத்தில் 
ஆல்கஹாலோடு வினையுற்று எத்தில் புரோமைடைக் கொடுக் 


கிறது . 


PBr : + 3C , H.OH --- > 3C , H , Br + P ( OH ) , 


- 


- புரோமின் 


எத்தில் அகயாகட்டு 


எத்தில் ஆல்கஹால் 
சிவப்பு பால்வரம் 


* 


படம் 24 


அல்க்கேன்களை ........கொண்ட ஹேலஜனேறிய சேர்மங்கள் 


75 


எத்தில் அயோடைடு C , H , I 

அயோடினைச் சிறிது சிறிதாக எத்தில் ஆல்கஹால் சிவப்புப் 
பாஸ்ஃபரஸ் கலவையுடன் சேர்க்கும் போது எத்தில் அயோடைடு 
உண்டாகிறது. 

ஆவி மீள் கொதிப்பு ( Reflux ) நிகழும்படி 
சூடேற்றிய பின்னர்க் காய்ச்சி வடிக்கப்படுகிறது . 


2P + 31 , -- > 2PI , 


PI , + C , H , OH - > 3C , H , I + P ( OH ) s 


அல்க்கைல் ஹேலைடுகளின் பண்புகள் 

எத்தில் புரோமைடை எடுத்துக்காட்டாகக் கொண்டு 
அல்க்கைல் ஹேலைடுகளின் பண்புகளை விளக்கலாம் . 


1. எத்தில் புரோமைடு மெதுவாகக் கொதி நீரால் நீராற் 
பகுக்கப்படுகிறது . 


C , H , Br + H , O = C , H , OH + HBr 
இஃது. ஒரு மீள் வினையாகும் . 


2. நீரியக் காரப்பொருளால் எத்தில் புரோமைடு முற்றிலும் 
நீராற் பகுக்கப்படுகிறது . 


C , H , Br + KOH ( Ag ) -- > C , H , OH + KBr 


ஈரச் சில்வர் ஆக்ஸைடும் இம்மாதிரியான விளைவையே 
தருகிறது . 


C , H , Br + AgOH - > C , H.OH + AgBr 


3. ஆல்கஹாலில் கரைத்த பொட்டாசியம் ஹைட்ராக் 
ஸைடுடன் வினைப்படும் போது எத்திலீன் வெளிப்படுகிறது . 


C , H , Br + KOH - C , H , + KI + H , O 

( ஆல்கஹால் ) 


4. துத்தநாக தாமிர இணை அல்லது அலுமினிய ரசக் 
கலவை அல்லது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொண்டு 
ஒடுக்கும்போது ஈதேன் வருபொருளாகிறது . 

C , H , Br + 2H - C , H . + HBr 


76 


கரிம வேதியியல் 


5. எத்தில் புரோமைடு சோடியத்துடன் ஈதர் 
பொருளில் வினையுற்றால் விளைவது ப்யூட்டேன் . 


டையீட்டுப் 


2C , H , -BF + 2Na - > 2NaBr + C , H , 


| 


6. ஆல்கஹாலில் கரைத்த அமோனியாவுடன் எத்தில் 
புரோமைடு வினை புரிந்து அமின்கள் என்று சொல்லப்படுகின்ற 
சேர்மங்களின் கலவை கிடைக்கிறது . 


C , H ; -Br + NH . -- > C , H , NH , HBr 

எத்தில் அமின் 
ஹைட்ரோ புரோமைடு 

C2HS 
C2H - NH , + C , Hs - Br – 

NH 

CH 
டை எத்தில் அயின் 
ஹைட்ரோ புரோமைடு 


HBF 


7. ஈதரில் எத்தில் புரோமைடு , மக்னீசியத் துருவல்களோடு 
வினையுற்றுக் கிரிக்னார்டு வினைப்பொருளைத் தருகிறது . 


C2HS 


C ,H 


Bv + Mg -Mg 


Br 


8. ஆல்கஹாலில் கரைத்த பொட்டாசியம் சயனைடுடன் 
வினையுற்று எத்தில் சயனைடைக் கொடுக்கிறது . 


CH - Br + KCN > C , H , CN + KBr 


9. சில்வர் சயனைடு எத்தில் புரோமைடுடன் வினையுறு 
வதால் வருவது எத்தில் ஐசோசயனைடு 


பயன்கள் 


அல்க்கைல் ஹே லைடுகள் கரைப்பான்களாகப் பயன்படு 


கின் றன . 


மெத்தில் குளோரைடு குளிர்பதனச் சாதனங்களில் பயன் 
படுகிறது . உடல் பகுதிகளை மரத்துப்போகச் செய்யவும் இது 
பயன்படுகிறது . எத்தில் குளோரைடும் இவ்வாறே பயன் 


அல்கேண்களை :..கொண்ட ஹேலஜனேறிய சேர்மங்கள் 


77 


படுகிறது . லெட் டெட்ரா எத்தில் சேர்மம் தயாரிக்கவும் இது 
பயன்படுகிறது. 


மெத்தில் குளோரைடு 

1. ஹைட்ரஜன் குளோரைடு மெத்தில் ஆல்கஹாலோடு 
நீரமற்ற ஸிங்க் குளோரைடு முன்னிலையில் வினையுறும்போது 
மெத்தில் குளோரைடு கிடைக்கிறது . 


CH ,OH + HC1 


Znci , 

- > CH, C1 + H ,O 


கலந்து 


2. நைட்ரஜன் கலந்த குளோரினைத் தகுந்த விகிதத்தில் 
மீதேனுடன் 

குளோரினேற்றம் செய்தும் இதனைப் 
பெறலாம் . 
CH + Cl 

- > CH.C1 + -HCI 


* 


டைமேலஜன் சேர்மங்கள் 


மெத்திலீன் குளோரைடு CH , C1 , : எத்தில் ஆல்கஹால் கரை 
சலில் குளோரோஃபாரத்தைத் துத்தநாகம் ஹைட்ரஜன் குளோ 
ரைடு கொண்டு ஒடுக்கி இது தயாரிக்கப்படுகிறது . 


தொழில் துறையில் 
படுகிறது . 


து கரைப்பானாகப் பயன்படுத்தப் 


எத்திலின் குளோரைடு CH , - Cl 

| 
CH , CI 


குளோரின் எத்திலீனுடன் கூடுதல் வினையில் ஈடுபடும் 
போது கிடைப்பது எத்திலீன் குளோரைடு . 


CH , 

CH , Cl 
|| + Cl , - | 
CH , 

CHCl 


எத்திலிடீன் குளோரைடு CH , - CHC) , 


78 


கரிம வேதியியல் 


ஹைட்ரஜன் குளோரைடு அசிட்டிலீனுடன் சேர்க்கையுற்று 
எத்திலிடீன் குளோரைடு கிடைக்கிறது . 
CH 

CH , 
mil + 2HCl - | 
CH 

CHCI, 


ட்ரை ஹேலஜன் சேர்மங்கள் 

குளோரோஃபாரம் CHCI , : கொதிநிலை 61 ° C கொண்ட இது , 
நிறமற்ற , எளிதில் ஆவியாகும் திரவம் . 1831 - ல் லீபிக் என்ப 
வரால் தயாரிக்கப்பட்டது . 1847 - ல் சிம்ஸனால் முதன் முறையாக 
மயக்க மருந்தாகப் பயன்படுத்தப்பட்டது . 


சோதனைச் சாலையில் தயாரித்தல் 

1. 100 கி . சலவைத் தூளை 300 மி . லி . நீருடன் கலந்து 
பசைபோலாக்கி 1 லிட்டர் காய்ச்சி வடி குடுவையில் எடுத்துக் 
கொள்ளல்வேண்டும் . பின்னர் 40 மி.லி. அசிட்டோன் சேர்த்துக் 
குடுவையை லீபிக் குளிர்கலத்துடன் இணைத்தல் வேண்டும் . 
குளிர்கலத்தின் மறுமுனையுடன் ணைக்கப்பட்டுள்ள 
அடாப்டரின் நுனி , கொள் கலத்தில் இருக்கிற நீரில் அமிழ்ந்து 
இருக்கிறது . 


( அசிட்டான் 


சாதை 


தான் நீர் 
கீர்த் தொட்டி 


I 


கோகன்யா 


படம் 25 


குடுவையை முதலில் மணல் தட்டில் வைத்துச் சூடாக்கி 
வினை துவக்கப்படுகிறது . வினை துவங்கியவுடன் சூடாக்க 


அல்க்கேன் களை .....கொண்ட ஹேலஜனேறிய சேர்மங்கள் 79 
வேண்டுவது அவசியமில்லை . வினை முற்றுப் பெற்றவுடன் 
காய்ச்சி வடித்துக் களோரோஃபாரம் பெறப்படுகிறது . பின்னர் 
அதனைத் தூய்மைப் படுத்திச் சோடியம் கார்பனேட்டுடன் 
குலுக்கி , அடுத்துக் கால்சியம் குளோரைடு கொண்டு நீரை 
நீக்கிக் காய்ச்சி வடித்துத் தூய்மையான குளோரோஃபாரத்தைப் 
பெறுகிறோம் . 


நிகழும் வினைகள் வருமாறு 
( 1 ) அசிட்டோன் முதலில் குளோரினேற்றம் பெறுகிறது . 
Cl , + CH , -CO - CH : - CCI ,-CO -- CH , + 3HCI 

ட்ரைக்ளோரோ 
அசிட்டோன் 


( 2 ) சலவைத்தூளில் இருக்கிற கால்சியம் ஹைட்ராக்ஸை 
டால் ட்ரைக் குளோரோ அசட்டோன் நீராற் பகுதல் நிகழ்ந்து 
குளோரோஃபாரம் கிடைக்கிறது . 


он 


cce , -co - CH , 


CH ;-coo 


Ca 


CQ 


+ 
OH 


--2CHCL3 * 
cces - co - H3 

CHs -- coo 


2. அசிட்டோனுக்குப் பதிலாக எத்தில் ஆல்கஹாலையும் 
பயன்படுத்தலாம் . அப்போது நடக்கும் வினைகள் பின் வருமாறு ! 

முதலில் எத்தில் ஆல்கஹால் அசிட்டால் டிஹைடாக 
ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது . 


CH , - CH , OH + Cl , -- > CH - CH ( ) + 2HCI 


அடுத்து அசிட்டால்டிஹைடு குளோரினேற்றம் அடைந்து 
ட்ரைக்குளோரோ அசிட்டால்டிஹைடு உண்டாகிறது . 


CH --CHO + 8C1 , -- > CCl - CH0 + HCL 


பின்னர் ட்ரக்குளோரோ அசிட்டால்டிஹைடு நீரால் 
பகுக்கப்பட்டுக் குளோரோஃபாரம் வருகிறது . 


Ca ( OH )4 + 2CClg – CHO - > ( HCOO ) , Ca + 2CHCl , 
3. கார்பன் டெட்ராக் குளோரைடை ஹைட்ரஜன் 
கொண்டு ஒடுக்கியும் குளோரைஃபாரம் தயாரிக்கலாம் . 


80 


கரிம வேதியியல் 


CCl + 2H - CHC1 , + HCI . 


குளோரோஃபாரத்தின் பண்புகள் 


இஃது ஒரு கனமான திரவம் . இனிய மணங்கொண்டது . 
நிறமற்றது . பல சேர்மங்களைக் கரைக்க வல்லது . 


1. வெளிச்சத்தில் காற்றால் ஆக்ஸிஜனேற்றம் அடைகிறது 
ஃபாஸ்ஜீன் என்ற நஞ்சுத்தன்மை கொண்ட சேர்மம் உண் 
டாகிறது . 

சூரிய ஒளி 
CHCl + 10 , 

> COCI , + HCI 


--- 


இந்த வினையைத் தடுக்க வேண்டிய குளோரோ ஃபாரம் 
பழுப்பு நிறப்புட்டிகளில் சிறிது எத்தில் ஆல்கஹால் சேர்த்து 
வைக்கப்படுகிறது . 


2. நீரியக் காரங்களோடு கொதிக்க வைக்கும் போது இது 
நீராற் பகுக்கப்படுகிறது . 


CHIC ) , + 4 : NaOH - > HCOONa + 3NaCl + 2H , 0 

சோடியம் 
ஃபார்மேட்டு 


3. குளோரோஃபாரத்தை எத்தில் ஆல்கஹாலில் கரைத்த 
பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடு , அனிலீன் இவற்றோடு இள 
சூடாக்கும்போது அருவருப்பூட்டும் மணங்கொண்ட ஃபினைல் 
ஐசோ சயனைடு உண்டாகிறது . 


CHCl + 3KOH + C6H - NH, ỳCH – NC + BKCl + 3H2O 


அயோடோஃபாரம் CHI : இளம் மஞ்சள் நிறங்கொண்ட 
இது திண்ம நிலையில் உள்ளது . இனிய மணங் கொண்டது . 
இது நீரில் கரைவதில்லை . ஆல்கஹாலில் கரையும் . இதனை நோய் 
நுண்மத் தடையாகப் ( Antiseptic ) பயன்படுத்துகி 


ராம் . 


எத்தில் ஆல்கஹால் அல்லது அசிட்டோனைச் சோடியம் 
ஹைட்ராக்ன ஸடு அயோடினுடன் வினை புரியச் செய்து அயொ 
டோஃபாரம் தயாரிக்கலாம் . அசிட்டோனை உபயோகித்தால் , 


அல்க்கைல் ஹேலைடுகள் 


81 


முதலில் அயோடினேற்றம் நிகழ்ந்து , பின்னர் நீராற் பகுக்கப் 
பட்டு , அயோடோஃபாரம் கிடைக்கிறது . எத்தில் ஆல்கஹாலைப் 
பயன்படுத்தினால் முதலில் அஃது அசிட்டால்டிஹைடாக 
ஆக்ஸிஜனேற்றம் அடைந்து , பின்னர் 

டைந்து , பின்னர் அயோடினேற்றம் 
பெற்று , அடுத்து நீராற் பகுதல் நிகழ்ந்து அயோடோஃபாரம் 
வருகிறது . 


அசிட்டோனிலிருந்து , 

CH -CO - CH , + 3NaOI - > CH4 - CO - Cl + 3NaOH 
NaOH + CI - CO - CH , -- > CH3 - COONa + CHI , } 


எத்தில் ஆல்கஹாலிலிருந்து 

CH - CH - OH + NaOH - > CH2 – CHO + H2O + NaI 


CH – CHO + 3NaOI - > C – CHO + 3NaOH 


CI - CHO + NaOH - > CHI , + HCOONa 


குளோரோஃ 


வேதிப் பண்புகளில் அயோடோஃபாரம் 
பாரத்தை ஒத்திருக்கிறது . 


கார்பன் டெட்ராக் குளோரைடு 

அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் கார்பன் டை சல் 
பைடுடன் குளோரின் வினைப்படும் போது கார்பன் டெட்ராக் 
குளோரைடு உண்டாகிறது . 


AICI , 

> CCI , + S , C1 , 


CS , + 3Cl , 


பின்னக் காய்ச்சி வடித்தல் மூலம் சல்ஃபர் மானோ குளோ 
ரைடி லிருந்து தனிப்படுத்திப் பின்னர்த் தூய்மையாக்கப் படு 


இச் சேர்மம் உலர்ச் சலவையில் பயன் படுத்தப்படுகிறது . 
எண்ணெய்ப் பசையை நீக்கவும் , இரப்பர்த் தொழிலிலும் 
இதனைப் பயன்படுத்துகிறார்கள் . தீயணைக்கவும் இது பயன் 
படுத்தப்படுகிறது . 


6 


89 


கரிம வேதியியல் 


வினாக்கள் 
( 1 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்கள் தயாரிக்கப் 
படும் முறையை விவரி . 


( அ ) மெத்திலீன் குளோரைடு 
( ஆ ) கார்பன் டெட்ராக் குளோரைடு 
( இ ) அயோடோஃபாரம் 


? 


( 2 ) எத்தில் புரோமைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது 
அது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களுடன் எந்தச் சாதகச் 
சூழ்நிலையில் எப்படி வினைபுரிகிறது ? 


( அ ) சோடியம் 
( ஆ ) பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடு 
( இ ) துத்தநாக - தாமிர இணை 
( ஈ ) சில்வர் ஆக்ஸைடு . 


( 3 ) சோதனைச் சாலையில் குளோரோஃபாரம் தயாரிக்கப் 
படும் முறையை விவரி . அது சூரிய ஒளியில் காற்றுடன் மற்றும் 
அடர் சோடியம் ஹைட்ராக்ஸைடுக் கரைசலுடன் எவ்வாறு 
வினைப்படுகிறது ? குளோரோஃபாரத்தைக் கண்டறியக் கையா 
ளப்படும் சோதனை என்ன ? 


II . ஆல்கஹால்கள் 


நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்களின் ஹைட்ராக்ஸில் 
பெறுதிகளை ஆல்கஹால்கள் என்றழைக்கிறோம் . வழக்கமாக 
நாம் ஆல்கஹால் என்று குறிப்பிடுவது எத்தில் ஆல்கஹாலையே . 
மூலக்கூறில் ஒரே ஒரு ஹைட்ராக்ஸில் தொகுதியைக் கொண்டி 
ருக்கிற ஆல்கஹால்களை மானோ ஹைட்ரிக் ஆல்கஹால் என் 
கிறோம் . ஆல்கஹாலின் மூலக்கூறில் ஒன்றுக்கு மேற்பட்ட 
ஹைட்ராக்ஸில் தொகுதிகள் இருக்கலாம் . இரண்டு - OH இருந் 
தால் அது டைஹைட்ரிக் ஆல்கஹால் ஆகும் . எடுத்துக்காட்டு : 
எத்திலீன் கிளைக்கால் HO - CH , - CH , - OH . கிளிசரால் ஒரு 
ட்ரை ஹைட்ரிக் ஆல்கஹாலாகும் HOCH , - CHOH - CH , OH . 


அல்க்கேனிலிருந்து வருவிக்கப்பட்ட ( Derived ) மானோ 
ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் C, H , + 1 - OH என்ற பொது வாய்ப் 
பாட்டைக் கொண்டவை . இத் தொகுதியின் முதல் சேர்மம் 
மெத்தில் ஆல்கஹால் . இது கார்பினால் என்றும் அழைக்கப் 
படுகிறது . கீழே இத் தொகுதியைச் சேர்ந்த ஆல்கஹால்களும் , 
அவற்றின் பெயர்களும் தரப்பட்டுள்ளன . 


CH , OH மெத்தில் ஆல்கஹால் அல்லது மெத்தனால் 
C , H , OH எத்தில் ஆல்கஹால் அல்லது எத்தனால் 
C ,H , OH ப்ரொப்பைல் ஆல்கஹால் அல்லது ப்ரொப்பனால் 


கள் , மூ 


ஆல்கஹால்கள் ஓரிணை ஆல்கஹால்கள் , ஈரிணை ஆல்கஹால் 

விணை ஆல்கஹால்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன . 
ஓரிணை ஆல்கஹாலில் -- OH தொகுதி குறைந்த பட்சம் இரண்டு 
ஹைட்ரஜனுடன் இணைந்துள்ள கார்பன் அணுவுடன் இணைந்து 
இருக்கிறது . - OH தொகுதியைக் கொண்ட கார்பன் ஒரே ஒரு 
ஹைட்ரஜன் அணுவை மட்டுமே கொண்டிருந்தால் அஃது 


84 


கரிம வேதியியல் 


ஈரிணை ஆல்கஹாலாகும் . மூவிணை ஆல்கஹாலில் - OH தொகுதி 
இணைக்கப்பட்டுள்ள கார்பன் அணு ஹைட்ரஜன் அணுவைக் 
கொண்டிருக்கவில்லை . 


ஓரிணை ஆல்கஹால் : CH , - CH , - OH எத்தில் ஆல்கஹால் 


CHS 


ஈரிணை ஆல்கஹால் : 


CH -- OH ஐசோப்ரொப்பைல் 
- 

ஆல்கஹால் 


CH₂ 


CHE 
மூவிணை ஆல்கஹால் : CHE 

C - OH மூவிணைப்யூட்டைல் 
- 

ஆல்கஹால் 


* 


CH3 


மெத்தில் ஆல்கஹால் 

( 1 ) தொழில் துறையில் நீர்வாயுவைக் கொண்டு இது 
தயாரிக்கப்படுகிறது . நீராவியை வெண்சூடாக்கப்பட்ட கல்கரீ 
மேல் ( Coke ) செலுத்தும்போது நீர்வாயு கிடைக்கிறது . 


C + H , O -- > CO + H , 

( நீராவி ) ( நீர்வாயு ) 
நீர்வாயுவை அதன் பருமனளவில் பாதி ஹைட்ரஜனுடன் 
கலந்து 800 மண்டலவளி அழுத்தங் கொடுத்து 800 ° C- லிருந்து 
400 ° C- க்குச் சூடேற்றப்பட்ட ஸிங் - ஆக்ஸைடு , குரோமிக் 
ஆக்ஸைடுக் கலவைமீது செலுத்தினால் மெத்தில் ஆல்கஹால் 
கிடைக்கிறது . 


ZnO வினைவேக மாற்றி 


CO + 2H , 


CH , OH 


Cr , 0 , தூண்டி 


| 


( 2 ) மரங்களைச் சிதைத்துக் காய்ச்சி வடிக்கும் போது 
( காற்றுப் புகாமல் 200 ° C- லிருந்து 400 ° C- க்கு வெப்ப மேற்றினால் ) 
மரக்கரி தங்கிவிடுகிறது . மரவாயு வெளிப்படுகிறது . இரண்டு 
அடுக்காகச் சேரும் திரவம் வடிந்து இறங்குகிறது . அடியில் 
தங்குவது தார்ப்பொருள் . அதன் மேல் தனி அடுக்காக இருப் 


ஆல்கஹால்கள் 


85 


பதைப் பைரோலிக்னஸ் அமிலம் என்கிறோம் . இது , 4 - லிருந்து 
சேதம் மெத்தில் ஆல்கஹாலையும் , 8 - லிருந்து 10 சதம் அசிட்டிக் 
அமிலத்தையும் கொண்டுள்ளது . 0.4 சதம் அசிட்டோனும் அதில் 
இருக்கிறது . மீதி இருப்பது நீர் . பைரோலிக்னஸ் அமிலத்தோடு 
சுண்ணாம்பு நீர் சேர்த்துக் காய்ச்சி வடிக்கும்போது அசிட்டிக் 
அமிலம் கால்சியம் அசிட்டேட்டாகத் தங்கிவிடுகிறது . வடிதிர 
வத்தைப் பின்னக் காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தி அசிட் 
டோனாகவும் , மெத்தில் ஆல்கஹாலாகவும் பிரிக்கலாம் . 


mu ton 
ரிக்ஸ் 
அமிலம் 


H 


கார்சயம் 
ஹைட்ராக் 
சைடு 


மெத்தில் ஆங்கஷார் 

அசிட்டோன் 


படம் 26 . 


எத்தில் ஆல்கஹால் தயாரித்தல் 

நொதித்தல் முறையில் எத்தில் ஆல்கஹால் தயாரிக்கப் 
படுகிறது . 

தொதித்தல் : சிக்கலான அமைப்பைக் கொண்ட கார்போ 
ஹைட்ரேட்டுகள் எளிய அமைப்புடைய மூலக் கூறுகளாக 
என்ஸைம்களால் சிதைக்கப்படும் நிகழச்சியை நொதித்தல் 
என்கிறோம் . நொதித்தலின் போது கார்பன் டையாக்ஸ்ைடு 
ஒரு வருபொருளாகும் . அது குமிழ்த்துக்கொண்டு வெளிவருவ 
தால் நொதித்தலின் போது கொதிப்பது போன்ற ஒரு தோற்றம் 
ஏற்படுகிறது . 


என்ஸைம்கள் உயிர்ச் செல்களில் தான் உண்டாக்கப்படு 
கின்றன . இவை யாவும் புரதப் பொருள்களாகும் . கூழ்நிலையில் 
( Colloids ) இருக்கின்றன . விலங்குகளிலும் , தாவரங்களிலும் 
நிகழும் வினைகளின் வினைவேக மாற்றிகளாக இவை செயல் 


86 


கரிம வேதியியல் 


கின்றன . 


படுகின்றன . அதிவெப்பமும் , குளிர்ச்சியும் இவற்றைப் பாதிக் 

ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உச்ச வேகத்தில் 
செயல் படுகின் றன . 

ஒரு குறிப்பிட்ட PH- லும் அப்படியே . 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள , எத்தில் ஆல்கஹால் தயாரிக்கப் 
படும் முறைகள் நொதித்தலுக்குச் சிறந்த எடுத்துக்காட்டு 
களாகும் . 


ஸ்டார்ச்சிலிருந்து பார்லியை ( வாற் கோதுமை ) நீரில் 
தோய்த்தெடுத்துப் பின்னர் இருட்டறையில் 15 ° C- வெப்ப 
நிலையில் அப்படியே பரப்பி வைக்கும்போது முளை விடுகிறது . 
அப்போது டயாஸ்ட்டேஸ் என்ற என்னஸைம் உண்டாகிறது . 
பின்னர் வெப்பநிலையை அதிகரித்துப் பயிர்வளர்ச்சி தடுக்கப்படு 
கிறது . இப்படிச் செய்யப்பட்ட மணிகளை நீரில் அமிழ்த்திக் 
கூழாக்கப்பட்ட ஸ்டார்ச்சுடன் 60 °C-லிருந்து 

65 ° C வரை 
வெப்பநிலையில் வைக்கும்போது டயாஸ்ட்டேஸ் , ஸ்டார்ச்சை 
நீராற் பகுக்கச் செய்து மால்ட்டோஸாக்குகிறது . 


2 ( C , H , O , ) n + nH2O → nC , H , O , 
ஸ்டார்ச் 

மால்ட்டோஸ் 


பின்னர்த் திரவத்தைத் திண்மப் பொருளிலிருந்து தனிப் 
படுத்திக் குளிரச்செய்து 18 ° C- ல் வைக்கப்பட்டுள்ள தொட்டி 
களுக்கு மாற்றப்படுகிறது . பின்னர் ஈஸ்ட் சேர்க்கப்படுகிறது . 
ஈஸ்ட் மால்ட்டேஸ் , ஸைமேஸ் என்ற என்ஸைம்களைக் கொண் 
டிருக்கிறது . மால்ட்டேஸ் மால்ட்டோஸை நீராற் பகுத்துக் 
குளுக்கோஸாக மாற்றுகிறது . ஸைமேஸ் குளுக்கோஸை எத்தில் 
ஆல்கஹாலாக மாற்றுகிறது . 

மால்ட்டேஸ் 
C , H ,, 0 , / + H , O --- > 2C , H ,, 0 . 
மால்ட்டோஸ் 


ஸைமேஸ் 
C.H , 0 , 

> 2C , H , OH + 2CO , 
குளுக்கோஸ் 

எத்தில் 
ஆல்கஹால் 


கழிவுப்பாகிலிருந்து எத்தனால் பெறுதல் 

சர்க்கரைத் தொழிற்சாலைகளில் சர்க்கரைப் படிகங்களைத் 
தனிப்படுத்திய பின்னர் மிஞ்சிய கரைசலைச் சர்க்கரைப் பாகு 
என்கிறோம் . இதில் கிட்டத்தட்ட 50 சதம் சர்க்கரை ( சூக்ரோஸ் ) 


87 


ஆல்கஹால்கள் 


இருக்கிறது . சர்க்கரைப் பாகுடன் நீர் சேர்த்துச் சர்க்கரை 
10 - லிருந்து 18 சதம் இருக்கும்படியாக்கப்படுகிறது . பின்னர் 
நீர்த்த கந்தக அமிலம் சேர்த்துச் சிறிது அமிலத்தன்மையாக்கப் 
படுகிறது . அத்துடன் ஈஸ்ட் சேர்க்கப்படு கிறது . வெப்ப நிலை 
21 ° C- லிருந்து 27 ° C வரையில் கட்டுப் படுத்தப்படுகிறது . அப் 
போது ஈஸ்ட் உண்டாக்கும் இன்வெர்ட்டேஸ் சர்க்கரையைக் 
குளுக்கோஸாகவும் , ஃப்ரக்டோஸா கவும் நீராற் பகுக்கிறது . 


இன்வெர்ட்டேஸ் 

> C , H ,, 0 , + { C , H ,, 0 . 


C , H ,,0 , / + H , O 


பின்னர் ஈஸ்ட்டில் இருக்கிற ஸைமேஸ் குளுக்கோஸையும் 
ஃப்ரக்டோஸையும் எத்தில் ஆல்கஹலாக நொதிக்கச் செய் 
கிறது . 


ஸைமேஸ் 
C.H ,, 0 . ----- > 2C , H , OH + 2C0 , 


வேதிமுறையில் ஆல்கஹால் தயாரித்தல் 

எத்திலீனை 100 ° C- ல் அடர்கந்தக அமிலத்தில் செலுத்தினால் 
அஃது உறிஞ்சப்படுகிறது . 


C , H , + H , SO , - > C , H , -- HSO , 


கரைசலோடு நீர் சேர்த்துக் காய்ச்சி வடித்து ஆல்கஹால் 
பெறப்படுகிறது . 


C , H , HSO , + H , 0 - C , H ,OH + H , SO , 


தூய்மைப் பெருக்கம் செய்யப்பட்ட ஆல்கஹால் ( Recti 
fied spirit ) நீர் கொண்ட எத்தில் ஆல்கஹால் கரைசலைப் 
பின்னக் காய்ச்சி வடித்து , தூய்மைப் பெருக்கம் செய்யப்பட்ட 
ஆல்கஹால் பெறப்படுகிறது . இதில் 95.6 சதம் ஆல்கஹால் . 
மீதி 4.4 சதம் நீர் . 


தனி ஆல்கஹால் ( Absolute alcohol ) 
தூய்மைப் பெருக்கம் செய்யப்பட்ட ஆல்கஹாலுடன் 

சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து வைத்திருந்து பின்னர்க் 
காய்ச்சி வடித்தால் 2 சதம் மட்டுமே நீர் கொண்ட ஆல்கஹால் 
கிடைக்கிறது . ஹைட்ரஜன் வெளிப்படல் நிற்கும்வரை 


நன்கு 


88 


கரிம வேதியியல் 


துடன் கால்சியம் உலோகம் சேர்த்துப் பின்னர்க் காய்ச்சி 
வடித்தால் தனி ஆல்கஹால் பெறலாம் . 
குடிக்கத்தகாத சாராயம் ( மெத்தில் ஏற்றம் செய்யப்பட்ட 
ஆல்கஹால் ) 

சாராயத்தைக் குடிக்கத் தகுதியற்றதாக்க அத்துடன் 
மெத்தில் ஆல்கஹால் சேர்க்கப்படுகிறது . இம்மாதிரியான 
சாராயம் 9 சதம் மெத்தில் ஆல்கஹாலும் , 90 சதம் தூய்மைப் 
பெருக்கம் செய்யப்பட்ட ஆல்கஹாலும் , மீதம் பிரிடினும் , 
மற்றும் சிறிது ஊ தாச்சாயமும் கொண்டது . 


மருத்துவத் துறையில் பயன்படுத்தப் படுவது 

95 சதம் 
தூய்மைப் பெருக்கம் செய்யப்பட்ட சாராயமும் , 5 % மெத்தில் 
ஆல்கஹாலும் கொண்டது . இது நிறமற்றது . 


ஆல்கஹால்களின் வேதிப்பண்புகளை எத்தில் ஆல்கஹாலைக் 
கொண்டு விளக்கலாம் . 


போன்ற 


1. சோடியம் , பொட்டாசியம் 

உலோகங்கள் 
ஆல்கஹாலில் இருக்கிற ஹைட்ராக்ஸில் ஹைட்ரஜனை இடம் 
பெயரச் செய்கின் றன . 


2Na + 2C , H , OH --- 2C , H ,ONa + H , 

சோடியம் 
ஈ தாக்ஸைடு 


2 தயனில் குளோரைடுடன் வினைபுரியும் போது எத்தில் 
குளோரைடு கிடைக்கிறது . 


C , H , OH + SOCI , -- > C , H , Cl + So , t + HCI 


8. பாஸ்ஃபரஸ் பென்ட்டாக் குளோரைடுடனும் , பாஸ் 
ஃபரஸ் ட்ரைக் குளோரைடுடனும் எத்தில் ஆல்கஹால் 
வினைபுரிகையிலும் எத்தில் குளோரைடு கிடைக்கிறது . 
& C , H ,OH + PCI , --- > 8C , H , Cl + P ( OH ) , 
C , H5OH + PC1 , -- > C , H , Cl + POCI , + HCI 


4. கனிம , கரிம அமிலங்களுடன் எத்தனால் வினையுற்று 
எஸ்ட்டர்களைக் கொடுக்கிறது . 

C , H , OH + CH ; -- COOH == CH , COOC , H , + H , 0 
C , H , OH + HCl == C , H , Cl + H , 0 


ஆல்கஹால்கள் 


89 


இவ்வினைகள் சமநிலை வினைகளாக இருத்தல் நோக்கத் 
தக்கது . 


| 


5. கால்சியம் குளோரைடு , மக்னீசியம் குளோரைடு 
போன்ற சேர்மங்களுடன் சேர்ந்து கூடுதல் சேர்மங்களை ( Addi 
tional compounds ) எத்தில் ஆல்கஹால் தருகிறது . 


CaC1,3C , H , OH 
6. எத்தில் ஆல்கஹால் அடர் கந்தகம் கலவையை 170 ° C 
வெப்பமேற்றும் போது நீர் நீக்கம் அடைந்து எத்திலீன் பெறப் 
படுகிறது . 


அடர் H , SO , 
CH , - CH , OH 

> C , II , + H , O 
170 ° 


எத்தில் ஆல்கஹாலைக் அடர் கந்தக அமிலத்துடன் 140 ° C க்கு 
வெப்பமாக்கும் போது டைஎத்தில் ஈதர் கிடைக்கிறது . 


H ,SO 


2C , H , OH 


( C , H , ) , 0 


140 ° 


7. எத்தில் ஆல்கஹால் காற்றில் நீலச்சுடருடன் எரிகிறது . 
கார்பன்டையாக்ஸைடுடன் நீரும் கிடைக்கின்றது . 
C , H , OFI + 80 , -7 200 , + 3H , O 

> 2Co 


8. கந்தக அமிலம் பொட்டாசியம் டைக்குரோமேட்டுக் 
கலவையைக் கொண்டு ஆக்ஸிஜனேற்றம் செய்தால் எத்தில் 
ஆல்கஹால் முதலில் அசிட்டால்டிஹைடாகவும் , பின்னர் அசிட் 
டிக் அமிலமாகவும் மாறுகிறது , 

0 
CH , -CH , --- OH --- CH . --CHO --- > CHy - COOH 


9. சலவைத்தூளுடன் வினையுற்று எத்தில் ஆல்கஹால் 
குளோரோஃபாரத்தைக் கொடுக்கிறது . 


CHI, - Cl , OH - CH,-CHO , CCI , CHOLLACHCI , 


10. எத்தில் ஆல்கஹால் ஆவியை 300 ° C- க்குச் சூடாக்கப் 


90 


கரிம வேதியியல் 


பட்ட தாமிரத்தின் மீது செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கம் 
நிகழ்ந்து , அசிட்டால்டிஹைடு கிடைக்கிறது . 

Cu 
CH ; -CH , OH > CHỊCHO + HÀO 

300 ° C 
எத்தில் ஆல்கஹால் மருத்துவத் துறையில் பயன் படுத்தப் 
படும் ஒரு முக்கியச் சேர்மம் . காய்ச்சலின் போது தோல் பகுதியி 
லிருந்து ஈரப்பசை ஆவியாவதைத் துரிதப் படுத்தித் தோலைக் 
குளிரச்செய்யப் பயன்படுத்தப்படுகிறது . தொடர்ந்து படுக் 
கையிலேயே கிடக்கும் நோயாளியின் தோலை உலர்ந்த நிலையிலும் 
எதிர்ப்புச் சக்தி மிக்கதாகவும் வைத்திருக்க இது பயன்படுத்தப் 
படுகிறது . 


நோயிலிருந்து விடுபட்டும் உடல் தேறாத நிலையில் இருப்ப 
வர்கள் , முதியவர்கள் ஆகியோரைச் சிறிதளவு ஆல்கஹாலை 
உட்கொள்ளச் செய்தால் அவர்களுக்குப் பசி ஏற்படுவதையும் , 
செறிப்புத் தன்மை மிகுவதையும் காண்கிறோம் . தூக்கம் வராமல் 
தவிப்பவருக்குச் சூடான கள் கொடுத்துத் தூக்கம் வரச் 
செய்வது பழக்கப்பட்ட ஒரு முறை . ஆஞ்சினா பெக்டோரிஸ் 
( Angena pectoris ) என்ற இதயம் சம்பந்தமான நோயில் அவதி 
படுவோருக்கு ஆல்கஹால் செலுத்தி இதயத் தமனிகளை 
விரிவடையச் செய்வது உண்டு. 

ஆல்கஹால் ஒரு மருந்துப் பொருள் மட்டுமன்று : ஓர் 
உணவுப்பொருளுங்கூட . ஈதர் , குளோரோஃபாரம் போன்று 
இதனை மயக்க மருந்தாக வகைப்படுத்துகிறோம் 


உட்கொண்டவுடன் இரப்பையிலிருந்தும் , சிறுகுடலின் 
மேற்பகுதியிலிருந்தும் இது வேகமாகக் 

கிரகிக்கப்படுகிறது . 
ஆக்ஸிஜனேற்றம் அடைந்து கார்பன்டையாக்ஸைடாகவும் , 
நீராகவும் மாற்றப்படுகிறது . இப்படி ஆல்கஹால் எரிக்கப் 
படும்போது , 1 க . செ . மீ . ஆல்கஹால் 7 கலோரிகள் வெப்பத் 
தைக் கொடுக்கிறது . ( 1 க . செ.மீ கார்போஹட்ரேட் . 1 க . செ . மீ . 
புரதம் 4 கலோரிகளையும் , 1 க . செ . மீ . கொழுப்பு 9 கலோரிகளை 
யும் கொடுக்கின்றன ). ஆனால் இந்தச் சக்தியைச் சேர்த்து 
வைத்துப் பயன்படுத்த இயலாது . 


உட்கிரகிக்கப்பட்டவுடன் எத்தில் ஆல்கஹால் ஒவ்வொரு 
திசுவையும் பாதிக்கிறது . நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது . 
கட்டுப்படுத்தும் தன்மை மரத்துவிடுகிறது . உட்கொண்ட 


ஆல்கஹால்கள் 


91 


வுடன் இறக்கை கட்டிக்கொண்டு பறப்பது போன்ற நினைப்பும் , 
தாறுமாறான பேச்சும் , செயலும் நிகழ்கின்றன . மேன்மேலும் 
உட்கொள்ள வேண்டுமென்ற பழக்கத்தை உண்டுபண்ணு 
கிறது . நிலை கொள்ளா நிலை , சிறுநீர் கழித்தலைக் கட்டுப்படுத்தும் 
திறனிழத்தல் ஆகிய தீய விளைவுகள் உண்டாகின்றன . 


சில ஆல்கஹால் பானங்களைப் பற்றிய விவரங்கள் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


ஒயின்கள் 

ஒயின்கள் திராட்சைச் சாற்றிலிருந்து தயாரிக்கப் 
படுகின்றன . திராட்சைப் பழங்களிலிருந்து சாறு பிழிந்தெடுக்கப் 
படுகிறது . அது குளுக்கோஸ் , ஃப்ரக்டோஸ் ஆகிய சர்க்கரைப் 
பொருள்களைக் கொண்டிருக்கிறது . திறந்த தொட்டிகளில் 
அதை வைத்திருக்கும் போது நொதித்து ஒயினாக மாறுகிறது . 
ஒயின்கள் 14 - ல் இருந்து 20 சதம் வரை ஆல்கஹாலைக் கொண் 
டிருக்கின் றன. 


நேரடியாக ஒயினுடன் ஆல்கஹாலைச் சேர்த்து ஆல்கஹா 
லின் அளவை அதிகப் படுத்தலாம் . அம்மாதிரி பெறப்படுவது 
தான் போர்ட் ( Port ) . சிவப்பு ஒயின் ஆந்தோ சயனின் என்ற 
நிறப்பொருளைக் கொண்டிருக்கிறது . ரோஸ் ஒயின் , நிறமற்ற 
ஓயின் ஆகியவையும் உண்டு . ஷெரி உலர்த்தப்பட்ட திராட்சை 
யிலிருந்து பெறப்படுகிறது . 


பீர் வாற்கோதுமையைக் ( Barley ) நொதிக்கவைத்துத் 
தயாரிக்கப் படுகிறது . இதில் சுமார் நான்கு சதம் ஆல்கஹால் 
இருக்கிறது . 


பிராந்தி ( Brandy ) திராட்சை ஒயினைக் காய்ச்சி வடித்துத் 
தயாரிக்கப்படுகிறது . இதில் சுமார் 40 சதம் 

ஆல்கஹால் 
இருக்கிறது . பிராந்தி நிறமற்றதாயினும் நாள்பட நாள்பட 
பொன்னிறத்தை ஏற்கிறது . 


ரம் சர்க்கரைப்பாகை கொதிக்கவைத்துப் பெறப்படும் 
ஆல்கஹால் கரைசலைக் காய்ச்சி வடித்துப் பெறப்படுகிறது . 


விஸ்க்கி , ரை ( Rye ) யிலிருக்கும் ஸ்டார்ச்சை நொதிக்க 
வைத்தும் , ஜின் பார்லி ஸ்டார்ச்சை நொதிக்க வைத்தும் 
பெறப்படும் கரைசல்களைக் காய்ச்சி 

வடித்துப் 

பெறப் 


92 


கரிம வேதியியல் 


படுகின்றன . ஜானிப்பர் பெர்ரி பழச்சாறு சேர்த்து ஜின் மணங் 
கூட்டப்படுகிறது . 

வோட்கா ரஷ்யாவின் ஆல்கஹால் பானம் . கோதுமையை 
நொதிக்க வைத்துத் தயாரிக்கப்படுகிறது . 


ஆல்கஹால் களின் பயன்கள் 

மெத்தில் ஆல்கஹால் ஃபார்மால் டிஹைடாக ஆக்ஸிஜ 
னேற்றம் செய்யப்பட்டுப் பிளாஸ்டிக் தொழிலில் பயன்படுத்தப் 
படுகிறது . 

ஆல்கஹால்களும் , அவற்றின் எஸ்ட்டர்களும் 
வார்னிஷ் தொழிலில் கரைப்பான்களாகப் பயன்படுகின்றன . 
ஒரு வகை செயற்கை இரப்பர் தயாரிப்பில் எத்தில் ஆல்கஹால் 
தான் கச்சாப் பொருள் . எத்தில் ஆல்கஹால் ஸ்பிரிட் விளக்கு 
களில் எரிபொருளாகப் பயன்படுத்தப்படுகிறது . உள் தகன 
என் ஜின்களில் எரிபொருளாக இதனைப் பயன்படுத்தலாம் . 
எஸ்ட்டர்கள் , குளோரோஃபாரம் , குளோரால் போன்ற சேர்மங் 
கள் எத்தில் ஆல்கஹாலிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன . மருத் 
துவத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது . 

மது 
பானங்களிலும் இருப்பதும் இந்த எத்தில் ஆல்கஹாலே . 


பல வகை 


ஓரிணை , ஈரிணை , மூவிணை ஆல்கஹால்களை ஒன்றிலிருந்து 
மற்றவைகளை வேறுபடுத்தி அறிதல் , 


1. பொட்டாசியம் டைக் குரோமேட்டும் , கந்தக அமிலமும் 
கொண்டு ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய்யும் ஓரிணை ஆல்க 
ஹால்கள் முதலில் ஆல்டிஹைடையும் , பின்னர்க் கார்பாக்ஸிலிக் 
அமிலத்தையும் கொடுக்கின்றன . 


H 


H 


OH 


H 


0 


OH 


ஆல்டிஹைடு 

கார்பாக்ஸிலிக் 

அமிலம் 
எடுத்துக் காட்டாக 
O 

O 
CH , -- CH , OH - > CH - CH2 - > CH4- COOH 
எத்தில் 

அசிட்டால் அசிட்டிக் 
ஆல்கஹால் 

டிஹைடு அமிலம் 


ஆல்கஹால்கள் 


931 


ஈரிணை ஆல்கஹால்கள் கீட்டோன்களைக் கொடுக்கின் றன . 


H 


의 


C = o 


் 


OH 
ஈரிணை 
ஆல்கஹால் 


கீட்டோன் 


எடுத்துக் காட்டாக ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹாலை 
ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய்யும் போது அசிட்டோன் 
கிடைக்கிறது. 


CH , 


H CHỊ 


c = o 


CHS 


OH CH , 


அசிட்டோன் 


மூவிணை ஆல்கஹாலை எளிதாக ஆக்ஸிஜனேற்றம் அடையச் 
செய்ய இயலாது . தீவிரமான ஆக்ஸிஜனேற்றி கொண்டு , 
வினைப்படச் செய்தால் மூவிணை ஆல்கஹால் கார்பன் டையாக்ஸை 
டையும் , கார்பாக்ஸிலிக் அமிலத்தையும் கொடுக்கிறது . அப்படி 
கிடைக்கப்பெறும் அமிலத்தில் மூவிணை ஆல்கஹாலில் இருப் 
பதைவிடக் குறைவான கார்பன் அணுக்களே இருக்கின்றன . 


2. ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட அல்க்கையில் ஹேலைடாக 
மாற்றப் படுகிறது . அவ்வாறு பெறப்படும் ஹேலைடைச் சில்வர் 
நைட்ரைட்டுடன் வினைப்படுத்தி நைட்ரோ பாரஃபின் வருவிக்கப் 
படுகிறது . 

மூன்று வகை ஆல்கஹால்களிலிருந்தும் பெறப் 
படுகின்ற நைட்ரோ பாரஃபின்கள் நைட்ரஸ் அமிலத்துடனும் , 
சோடியம் ஹைட்ராக்ஸைடுடனும் வினைபுரிவதில் 
படுகின் றன . 

ஓரிணை ஆல்கஹால் நைட்ரோலிக் அமிலத்தைக் கொடுக் 


மாறு 


கரிம வேதியியல் 


அது சோடியம் ஹைட்ராக்ஸைடில் கரைந்து சிவப்புக் 
கரைசலைக் கொடுக்கிறது . 


கிறது . 


CH - c 


H சிவப்பு P + I 
H 
OHI 


H o = N - OH 
H 


AgNO CH₂ 

CH5 - C 


NO2 


N - OH 
CH - 

NO2 
நைட்ரோலிக் அமிலம் 


ஈரிணை ஆல்கஹால் ஸீடோநைட்ரோலைக் கொடுக்கிறது . 

கரைந்து 

நீல நிறக் 
சோடியம் ஹைட்ராக்ஸைடில் 
கரைசலைக் கொடுக்கிறது . 


CH3 


H 


HONO 


CC 


H சிவப்பு P + I CH , 
AgNO 

CH; 


CHE 


OH 


NO2 


CH3 


NO 


CH3 


NO2 


ஸ்டோநைட்ரோல் 


மூவிணை நைட்ரோ பாரஃபின் நைட்ரஸ் அமிலத்துடன் 
வினை புரிவதில்லை. 


வினாக்கள் 
1. ஆல்கஹால்கள் என்பவை யாவை ? அவற்றை வகைப் 

படுத்துக . 


ஓரிணை , ஈரிணை , மூகணை ஆல்கஹால்களை எவ்வாறு ஒன்றி 

லிருந்து மற்றவற்றை வேறுபடுத்தி அறிவாய் ? 


2. சிறு குறிப்புகள் வரைக : 


அ . நொதித்தல் 


ஆல்கஹால்கள் 


95 


ஆ . தனி ஆல்கஹால் 

ஆல்கஹால் பானங்கள் 


3. மெத்தில் ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? 
அதனுடைய வினைகளை எத்தில் ஆல்கஹாலின் வினைகளோடு 
ஒப்பிடுக . 


4. எத்தில் ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? 
அது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களுடன் எந்த நிலையில் 
எவ்வாறு வினைபுரிகின்றது ? 


அ . சோடியம் 
இ . சலவைத்தூள் 


ஆ . அசிட்டிக் அமிலம் 
ஈ . பாஸ்வரம் மற்றும் அயோடின் 


12. ஈதர்கள் 


ஆக்ஸிஜனின் இணைத்திறன் இரண்டு . இவ் விரண்டு இணை 
திறன்களும் ஹைட்ரஜனால் நிறைவு செய்யப்பட்டால் வருவது 
நீர் , 

H - 0 - H 


ஓர் இணை திறன் ஹைட்ரஜனாலும் , மற்றது அல்க்கைல் 
றுப்பாலும் நிறைவு செய்யப்பட்டால் கிடைப்பது ஆல்கஹால் . 

R - O - H 


இரண்டு இணை திறன்களுமே அல்க்கைல் உறுப்புகளால் 
நிறைவு செய்யப்பட்டு வரப் பெறுவது ஈதராகும் . 

R - 0 -- R 


இரண்டு அல்க்கைல் தொகுதிகளுமே ஒரே மாதிரி இருப்பின் 
அந்த ஈதரை எளிய ஈதர் என்கிறோம் . 

எடுத்துக் காட்டு : டை மெத்தில் ஈதர் CH , --- CH , 


இரண்டு அல்க்கைல் தொகுதிகளுமே வெவ்வேறாயின் 
அதனைக் கலப்பு ஈதர் என்கிறோம் . 

எடுத்துக்காட்டு : எத்தில் மெத்தில் ஈதர் C ,H , -0- CH , 


நாம் பொதுவாக ஈதர் என்று குறிப்பிடுவது எளிய ஈத 
ரான டை எத்தில் ஈதரைத்தான் . 


பெயரிடுதல் 


ஈதர் என்று பொதுப் பெயரால் இம்மாதிரியான சேர்மங் 


ஈதர்கள் 


97 


களைக் குறித்தாலும் ஆக்ஸிஜனுடன் இணைக்கப்பட்டிருக்கிற 
அல்க்ல கல் தொகுதியைப் பொறுத்து அவற்றுக்குப் பெயரிடு 
கிறோம் . 


எடுத்துக்காட்டு : டைமெத்தில் ஈதர் CH , -O - CHS 

எத்தில் மெத்தில் ஈதர் C , H , -0 - C , H , 


1. U. P. A. C. முறைப்படி , ஹைட்ரஜன் அணுவை - OR 
என்ற அல்க்காக்ஸி தொகுதியால் இடம் பெயரச் செய்யப்பட்ட 
ஹைட்ரோ கார்பனாக ஈதரைக் கருதுகிறோம் . அல்க்கைல் 
தொகுதிகள் இரண்டில் பெரியதை அல்க்கேனாகக் கருதுவது 
மரபு . 


எடுத்துக்காட்டு : CH , -0- C , H , மீதாஸி மீதேன் . 


எளிய 


ஈதர்கள் முதல் 

முதல் முறையில் தான் 


பெயரிடப்படு 


கின்றன . 


தயாரிக்கும் முறைகள் 
( அ ) வில்லியம்சன் முறை 
சோடியம் ஈதாக்ஸைடை 

குடுவையில் 

எடுத்துக் 
கொண்டு அக்துடன் எத்தில் அயோடைடைச் சேர்த்து நீர்த் 
தொட்டியில் சேர்த்து வெப்பமேற்றினால் டை எத்தில் ஈதர் 
கிடைக்கிறது . 


C , H , -ONa + 1 - C , H , - > C , H , -0 - C , H , + Nal 


( ஆ ) சோதனைக் கூட முறை 

தூய்மைப் பெருக்கம் செய்யப்பட்ட 50 மி . லி . ஆல்கஹால் 
சம பருமனளவு அடர் கந்தக அமிலத்துடன் சிறிது சிறிதாகச் 
சேர்க்கப்படுகிறது . வெண்மணல் கொண்ட 

குடுவையில் 
இக்கலவையை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . சொட்டும் புனல் 
மற்றும் வெப்பமானி செருகப்பட்ட தக்கையால் அது மூடப்படு 

டுவை படத்தில் காட்டப்பட்டுள்ளது . லீபிக் கன்டன் 
சருடன் இணைக்கப்படுகிறது . வெப்பநிலை தொடர்ந்து 140 ° C- ல் 
வைக்கப்படுகிறது . தூய்மைப் பெருக்கம் செய்யப்பட்ட ஆல்க 
ஹால் புனல் வழியே சிறிது சிறிதாகச் சேர்க்கப்படுகிறது . 


கிறது . 


7 


--- 


கரிம வேதியியல் 


38 


CH . - OH + H , SO . --CH , + HSO . 


தீநீர் ஆக்டியம் 
பேகதேக் 


கேபு 


படம் 27 . 


நடைபெறும் வினைகள் வருமாறு : 

C.HSO -OH + C, H ,OH - C , H , O - C , H , + H , O 

ஈதர் எளிதில் ஆவியாகும் ; தீப்பிடிக்கும் . எனவே , தயாரிப் 
பின் போது சுடருடன் தொடர்பு ஏற்படாதவாறு கவனமாகப் 
பார்த்துக் கொள்ளல் வேண்டும் . இவ்வாறு தயாரிக்கப்படும் 
ஈதரில் ஆல்கஹால் , நீர் மற்றும் கார்பன் டையாக்ஸைடு ஆகிய 
வை இருக்கின்றன . எனவே , அதனை ஒரு பிரிபுனலில் எடுத்துக் 
கொண்டு சோடியம் ஹைட்ராக்ஸைடு சாதாரண உப்புக் 
கொண்ட கரைசல் சேர்த்துக் குலுக்கினால் அமில வாயுக்கள் கிர 
கிக்கப்படுகின்றன . ஈதர் தனி அடுக்காக மேலே நிற்கிறது . அடி 
யில் தங்கும் நீரை நீக்கிய பின்னர் மீதம் இருக்கும் திரவத்தோடு 
நீரற்ற கால்சியம் குளோரைடு சேர்த்து இருக்கச் செய்தால் 
நீரும் எத்தில் ஆல்கஹாலும் கால்சியம் குளோரைடுடன் 
சேர்க்கையுறுகின்றன . ஈதரைப் பின்னர்க் காய்ச்சி வடித்துத் 
தனி ஈதர் பெறப்படுகிறது . 


ஈதரின் பண்புகள் 


ஈதர் நிறமற்ற , எளிதில் ஆவியாகும் திரவம் ; எளிதில் தீப் 
பற்றும் . இதன் கொதிநிலை 34 + 6 ° C . இஃது ஒரு மயக்கம் தரும் 
மருந்தாகப் பயன்படுகிறது . 


சதர்கள் 


09 


1. ஈதர் எரியும் போது நீரும் கார்பன்டையாக்ஸைடும் வரு 
பொருள்கள் . 


( C ,H , ) , 0 + 60 , - 4C0 , + 58,0 

2. சோடியம் உலோகத்தோடோ , ஃபாஸ்ஃபாஸ் பென்டாக் 
குளோரைடுடனோ வினை புரிவதில்லை . ஹைட்ரஜன் அயோடை 
டுடன் ஈதர் வினையுறும்போது எத்தில் ஆல்கஹாலும் , எத்தில் 
அயோடைடும் கிடைக்கின்றன . 


C , H. - 0 .-- C , H , + HI - C , H. - 1 + C , H , OH 


அதிக அளவு ஹைட்ரஜன் அயோடைடுடன் வினையுற்றால் 
எத்தில் அயோடைடும் , நீரும் வருபொருள்கள் . 


C.H. - o - C , H , + 2HI -- > C , H , -I + H , O 
8. 20C- ல் ஈதரில் குளோரினைச் செலுத்தும்போது குளோ 
ரின் பதிலீட்டுச் செயல் நிகழ்கிறது . 


CH ,-CH , --- 0 -- CH ,-CH : + Cl , - > 

CH , - CHCl - O - CH , - CH , + HCI 
a - குளோரோடை எத்தில் 

ஈதர் 


CH , -- CHCI - 0 - CH , -CH , + Cl , -- > 

CH , -- CH ( l - 0 - CHCI - CH , + HCI 
aa - டைக்குளோரோ டை எத்தில் 

ஈதர் 


ஈதரின் பயன்கள் 

கொழுப்பு , பிசின் ஆகியவற்றுக்கான நல்ல கரைப்பான் . 
செயற்கைப்பட்டு , கொல்லோடியன் தயாரிப்பில் இது கரைப் 
பானாகப் பயன்படுகிறது . மயக்க மருந்தாகவும் இது பயன்படு 


கிறது . 


வினா 
ஈதர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? அது ஹைட்ரஜன் , 
அயோடைடு , குளோரின் ஆகியவற்றோடு வினைப்படும் விதத்தை 
விளக்குக . 


13. அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுகள் 


C.H , n + 1 - CHO என்ற பொது வாய்பாட்டைக் கொண்டி 
டுப்பவை ஆல்டிஹைடுகள் . ஓரிணை ஆல்கஹால்களை ஆக்ஸிஜ 
னேற்றம் அடையச் செய்கையில் முதலில் வநபவை ஆல்டி 
ஹைடுகளாகும் . இவற்றின் வினையுறுப்பு- CHO என்ற ஆல்டி 
ஹைடுத் தொகுதியாகும் . 


என்ற அமைப்பைக் 

H 
கொண்ட இத்தொகுதி கார்பன் தொடரின் இறுதியில் இருத்தல் 


வேண்டுமென்பது தெளிவு . 


= 


என்ற தொகுதி 


யைக் கொண்டு ( C.Hin + ) , CO என்ற பொது வாய்ப்பாட்டால் 
குறிக்கப்படும் கீட்டோன்களுடன் தொடர்புடையவை ஆல்டி 


ஹைடுகள் . 

என்ற கார்பனைல் தொகுதிகளை இரு 
> c = 0 
வகைச் சேர்மங்களும் பெற்றிருத்தலால் பொதுவான பண்பு 
களைக் கொண்டிருக்கின்றன . கார்பனைல் தொகுதியுடன் ஹைட் 
ரஜன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்டிஹைடு கீட்டோன் களி 
லிருந்து மாறுபட்டு அதற்கே உரிய சிறப்புப் பண்புகளைக் கொண் 
டிருக்கிறது . வினைப்படுவதில் இருவகைச் சேர் மங்களும் ஒத்தி 
ருக்கின்றன . என்றாலும் ஆல்டிஹைடுகள் 

அதிக 

வேகங் 
கொண்டவை . 


அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுகள் 


101 


பெயரிடுதல் 

ஆல்டிஹைடை ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய்கையில் 
முதல் பொருளாக வரும் அமிலத்தின் பெயரின் ஈற்றான இக் , 
ஆலடிஹைடு என்று மாற்றப்பட்டு ஆல்டிஹைடு பெயரிடப் 
படுகிறது . 


எடுத்துக்காட்டு : 

[ 0 ] 
HCHO 
ஃபார்மால்டிஹைடு 


H - COOH 
ஃபார்மிக அமிலம் 


[ 0 ] 
CH , -- ( HO > CI ,-COOH 
அசிட்டால்டிஹைடு அசிட்டிக் அமிலம் 


I U.P. A. C. முறைப்படி பெயரிடுதல் வருமாறு : எந்த 
ஹைட்ரோ கார்பனின் பெறுதியாக ஆல்டிஹைடு கருதப் 
படுகிறதோ அந்த ஹைட்ரோ கார்பனின் பெயரின் ஈற்றை , 
ஏல் ( al ) என்று மாற்றிப் பெயரிடுகிறோம் . 


CH- CHO 6683 60T GU 


சில முக்கிய ஆல்டிஹைடுகளின் பெயர்களும் அவற்றின் 
வாய்பாடுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


ஃபார்மால்டிஹைடு-HCHO 
அசிட்டால்டிஹைடு -CH - CHO 
ப்ரொப்பியோனால் டிஹைடு- CHy:-CH , -CHO 


அகிட்டால்டிஹைடு தயாரித்தல் 

கீழே அசிட்டால்டிஹைடு தயாரிக்கப்படும் முறைகள் தரப் 
பட்டுள்ளன . இதே மாதிரி மற்ற ஆல்டிஹைடுகளையும் பெற 
லாம் . 


( 1 ) எத்தில் ஆல்கஹால் ஆவி , காற்று இரண்டின் கலவை 
யை 800 - லிருந்து 600 C- க்குச் சூடேற்றப்பட்ட பிளாட்டினம் , 
தாமிரம் அல்லது வெள்ளிமீது செலுத்தினால் அசிட்டால் 
டிஹைடு உண்டாகிறது . 


CH, CH , OH + + - + CH - CHO + HNO 


102 


கரிம வேதியியல் 


2. சோடியம் டைக்ரோமேட்டு கந்தக அமிலக் கலவை 
யைக் கொண்டும் எத்தில் ஆல்கஹாலை அசிட்டால் டிஹைடாக 
ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய்யலாம் . 


CH ,-CH , OH 


O 
> CH4 - CHO 
அமில டைக்குரோமேட் 


3. எத்தில் ஆல்கஹால் ஆவியை 300 ° C- க்கு வெப்ப 
மேற்றப்பட்ட தாமிர உலோகத்தின் மேல் செலுத்தும்போது 
ஹைட்ரஜன் நீக்கம் நிகழ்ந்து அசிட்டால் டிஹைடாகிறது . 


Cu 
CH , CH , OH ---- > CH2 - CHO 

300 


4. நன்கு 

கலக்கப்பட்ட கால் சியம் அசிட்டேட்டுக் 
கால்சியம் ஃபார்மேட்டுக் கலவையைச் சூடாக்கும் போது 
( உலரக் காய்ச்சி வடித்து ) அசிட்டால் டிஹைடு கிடைக்கிறது . 


( HCOO ) , Cu + ( CH , COO ) , Cu -- > 2CuCO , + 

2CH2 - CHO 


5. மெர்க்யூரிக் சல்ஃபேட்டுக் கொண்ட கந்தக அமிலத்தில் 
அசிட்டிலீனைச் செலுத்தும்போது நீர் ஏற்றம் ( Hydration ) 
நிகழ்ந்து அசிட்டால் டிஹைடு வருகிறது . 


Hg so . 
CH = CH + HNO . 

---- > CHM - CHO 
H , SO . 


சோதனைச் சாலை முறை 

காய்ச்சி வடிகுடுவையில் 60 கிராம் சோடியம் டைக்குரோ 
மேட்டு எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . பின்னர்க் குடுவையைச் 
சொட்டும் புனல் கொண்ட தக்கையால் மூடி லீபிக் கன்டன் 
சருடன் இணைத்தல் வேண்டும் . முதலில் சோடியம் டைக்குரோ 
மேட்டுடன் நீர் சேர்த்துக் கரைசலைக் கொதிக்க வைத்தல் - 
வேண்டும் . சூடாக்குவதை நிறுத்திப் பின்னர் 40 மீ.லி. அடர் 
கந்தக அமிலம் மற்றும் 60. மி . லி . தூய்மைப் பெருக்கம் செய்யப் 
பட்ட ஆல்கஹால் இரண்டின் கலவையைச் சொட்டும் புனல் 


அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுகள் 

.03 
வழியாகச் சிறிது சிறிதாகச் சேர்த்தல் வேண்டும் . வினைவேகம் 
குறைந்தவுடன் மீண்டும் மெதுவாகச் சூடாக்கி அசிட்டால் 
டிஹைடு பெறப்படுகிறது . 


அடர் கந்தக அலம் + 


கசாயம் 
காகமட்டு 


அட்ெடால் 


படம் 28 . 


இவ்வாறு தயாரிக்கப்படும் அசிட்டால் டிஹைடில் மாற்ற 
மடையாத ஆல்கஹால் இருப்பதால் அதனைத் தூய்மைப்படுத்த 
வேண்டியுள்ளது . 


அசிட்டால் டிஹைடின் பண்புகள் 

இது நிறமற்ற எளிதில் ஆவியாகும் திரவம் . கொதிநிலை 
21 ° C . தனிச்சிறப்பான நெடி கொண்டது . நீர் , ஆல்கஹால் , ஈதர் 
ஆகியவற்றில் கரையும் . 


1. ஒடுக்கும் வினைகள் 

( அ ) அசிட்டால் டிஹைடு அமோனிய சில்வர் நைட்ரேட்டுக் 
கரைசலை வெள்ளியாக ஒடுக்குகிறது , 

CH .-- CHO + Ag ,0- > CH ,-COOH + 2Ag 
( சோடியம் ஹைட்ராக்ஸைடை பழுப்பு நிற வீழ்படிவு 
வரும் வரை சில்வர் நைட்ரேட்டுடன் சேர்த்துப் பின் அந்த 
வீழ்படிவைக் கரைக்கப் போதுமான அமோனியம் ஹைட்ராக் 
ஸைடு சேர்த்தால் அதில் Ag , O இருக்கிறது ) 

( ஆ ) அசிட்டால் டிஹைடு ஃபெலிங் ( Fehling ) கரைசலை 
ஒடுக்குகிறது . ஃபெலிங் கரைசல் I காப்பர் சல்ஃபேட் 


104 


கரிம வேதியியல் 


கரைசலாகும் . ஃபெலிங் கரைசல் I [ சோடியம் பொட்டாசியம் 
டார்ட்டரேட்டும் , சோடியம் ஹைட்ராக்ஸைடும் கொண்டது . 
இவ்விரு கரைசல்களையும் சம அளவில் கலந்து ஆல்டிஹைடுடன் 
சேர்த்தல் வேண்டும் . பின்னர்ச் சோதனைக் குழாயை வெது 
வெதுப்பாக்கினால் சிவப்பு க்யூப்ரஸ் ஆக்ஸைடு வீழ்படிவாக 
வருகிறது . 

CH , CHO + 2CuO + CH4 - COOH + Cu ( O . 


2. ஷிஃப் வினைப் பொருளுடன் சிறிது 

சிறிது அசிட்டால் 
டிஹைடு சேர்த்தால் ஊதாநிறம் வருகிறது . 

8. பாலிமர் ஆக்கம் ( Polymerisation ) 

( அ ) சில துளிகள் அடர்கந்தக அமிலத்தை அசிட்டால் 
டிஹைடுடன் சேர்த்தால் உடனே அது கொதிக்கிறது . அத் 
துடன் நீர் சேர்த்தால் இள மஞ்சள் நிறங் கொண்ட எண்ணெய் 
பிரிகிறது . இதுதான் பாரால் டிஹைடு ,, 


அடர் கந்தக 
OCH , -CHO 

→ ( CH - CHO ) . 
அமிலம் 


( ஆ ) நீர்த்த அமிலங்கள் , காரங்கள் அல்லது சோடியம் 
கார்பனேட்டு , ஸிங்க் குளோரைடு இவற்றில் ஏதாவதொன்றோடு 
அசிட்டால் ஹைடைச் சேர்த்தால் ஆல்டால் உண்டாகிறது . 


CH - CHO + CH2 - CHO - > CH , -CH ( OH ) -CH - CHO 

ஆல்டால் 


( இ ) 0 ° C . வெப்ப நிலையில் அசிட்டால் டிஹைடைக் கந்தக 
டையாக்ஸைடு அல்லது ஹைட்ரோக் குளோரிக் அமிலத்தோடு 
செயல்படுத்தினால் மெட்டால் டிஹைடு கிடைக்கிறது . 


HCIL 


4CH - CHO -- > ( CH - CHO) , 

அல்லது 
H , SO , 


( ஈ ) செறிவுமிக்க சோடியம் ஹைட்ராக்ஸைடுக் கரைச 
லுடன் வினை யுறும்போது அசிட்டால் டிஹைடு பழுப்புநிறப் 
பிசின் பொருள் கிடைக்கிறது. 


அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுகள் 


105 


கூடுதல் வினைகள் 


( அ ) சோடியம் மற்றும் ஆல்கஹால் கொண்டு அசிட்டால் 
டிஹைடை ஒடுக்கும் போது எத்தில் ஆல்கஹால் உண்டாகிறது . 


H 


CH3Cto 


+ 2H- + CH ;-CH , -- OH 


( ஆ ) புதிதாகத் தயாரிக்கப்பட்ட சோடியம் 

பைசல் 
ஃபைட்டுடன் சேர்த்துக் குலுக்கினால் பைசல்ஃபைட்டுச் 
சேர்மம் கிடைக்கிறது . 

அசிட்டால் டிஹைடு சோடியம பைசல்ஃபைட்டு 


HHI 


H 
OH 
SOzNa 


CHS 


+ NaHSO - CHE 


( இ ) அமோனியாவுடன் அசிட்டால் டிஹைடு கூடும்போது 
சிட்டால்டிஹைடு அமோனியா கிடைக்கிறது . 


CHE 


+ RH - CH 


H 
-OH 
NH , 


( ஈ ) ஹைட்ரஜன் சயனைடு அசிட்டால் டிஹைடுடன் கூடும் 
போது வருபொருள் அசிட்டால் டிஹைடு சயனோ ஹைட்ரின் . 


H 


H 


CH 


+ HCN > CH3 – C. 


-OH 


" CN 


5. சுருக்கு வினைகள் 

இவ் வினைகளின் போது இரண்டு அல்லது இரண்டிற்கு 
அதிகமான மூலக்கூறுகள் இணைகின்றன . அப்போது பொது 
வாக நீர் வெளியேற்றம் நடக்கிறது . 

( அ ) ஹைட்ராக்சில் அமினுடன் அசிட்டால் டிஹைடு 
அசிட்டால் டிஹைடு ஆக்சைமைத் தருகிறது . 


106 


கரிம வேதியியல் 


CH – CHO + H , N - OH → CH - CH = N - OH + HNO 

( ஆ ) அசிட்டால் டிஹைடு ஃபீனைல் ஹைட்ரஸீனுடன் 
வினைபுரிகையில் அசிட்டால் டிஹைடு பீனைல் ஹைட்ரஸோனைக் 
கொடுக்கிறது . 
CH - CHO + HN NH - C , H , 

CH - CH = N - NH - CH, + HÀO 
( இ ) அமிலம் அல்லது காரத்தின் முன்னிலையில் எத்தில் 
ஆல்க ஹால் , அசிட்டால் டிஹைடு இரண்டும் வினையுற்று 
அசிட்டால் கிடைக்கிறது . 


H 


HHI 


CH₃ 


C= 
0 


+ 


HOC2HS 

-CHI 
HOC, HS 


CHE 


-OC2He + H , O 


OC2Hy 


6. பதிலீட்டு வினைகள் 

( அ ) கால்சியம் கார்பனேட்டு முன்னிலையில் அசிட்டால் 
டிஹைடில் குளோரினைச் செலுத்தினால் ட்ரைக்குளோரோ 
அசிட்டால் டிஹைடு (குளாரால் ) கிடைக்கிறது . 

3C1 , + CH .-- ( HO - > CCl , -CHO + 3HCI 

( ஆ ) அசிட்டால் டிஹைடை ஃபாஸ்ஃபரஸ்பென்ட்டாக் 
குளோரைடுடன் வினையுரச் செய்தால் எத்திலிடீன் டைக்குளோ 
ரைடு வருபொருளாகிறது . 


chy- 


+ PCey + CH - CHCL + POCE 


எத்திலிடீன் 

ஃபாஸ்ஃபரஸ் 

குளோரைடு ஆகஸி குளோரைடு 
ஃபார்மால்டிஹைடு HCHO 


தயாரிப்பு 

1. இது கால்சியம் ஃபார்மேட்டை உலரக் காய்ச்சி வடித் 
துத் தயாரிக்கப்படுகிறது . 


H - COO 


Ca- + Cacos + HCHO 


H - Coo 


அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுகள் 

107 
2. மெத்தில் ஆல்கஹால் ஆவி , காற்று ஆகிய இரண்டின் 
கலவையை 500 ° C- க்கு வெப்பமாக்கப்பட்ட தாமிரம் அல்லது 
வெள்ளிமீது செலுத்தித் தொழில் துறையில் ஃபாா மால் டிஹை 
பெறப்படுகிறது . 


Ca { அ ) Ag 
2CH , - OH +0 , > 2HCHO + 2H , O 

500 ° C 


வெளிப்படும் ஆவியைக் குளிரச் செய்தால் நீராவி குளிர்ந்து 
வரும் நீரில் ஃபார்மால்டிஹைடு கரைகிறது . 


ஃபார்மால்டிஹைடின் பண்புகள் 

து வாயு நிலையில் இருக்கிறது . இது , ஃபெலிங் கரை 
சலையும் , டாலன் வினைப் பொருளையும் ஒடுக்குகிறது . இதனுடன் 
ஹைட்ரஜன் , சோடியம் பைசல்ஃபைட்டு , ஹைட்ரஜன் 
சயனைடு யாவும் கூடுகின்றன . சேர்க்கை ஹைட்ரஸின் , ஹைட் 
ராக்சில் அமின் இவற்றோடு உறும்வினை களில் அசிட்டால் 
டிஹைடை ஒத்திருக்கிறது . 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினைகளில் அஃது அசிட்டால் 
டிஹைடிலிருந்து மாறுபட்டிருப்பது தெரியவரும் . 


1. ( அ ) இஃது எளிதில் பாலிமராக மாறக்கூடியது . 
ஃபார்மால் டிஹைடின் நீர்க்கரைசலை ஆவியாக்கும் போது பாரா 
ஃபார்மால்டிஹைடு என்ற திண்மப்பொருள் கிடைக்கிறது . 

DHCHO - > ( CH , O ) n 


( ஆ ) நீர்த்த கந்தக அமிலத்தின் முன்னிலையில் ஃபார்மால் 
டிஹைடு ட்ரை ஆக்ஸானாக மாறுகிறது . 


நீர்த்த 
£ H – CHO --- > ( CH , O ), 

H , SO . 


( இ ) பார்மால்டிஹைடு நீக்கரைசலுடன் கால்சியம் 
ஹைட்ராக்ஸைடு சேர்த்து அப்படியே இருக்கச் செய்தால் 
ஃபார்மோஸ் என்ற சர்க்கரைப் பொருள் கிடைக்கிறது . 


Cu ( OH ) , 
6HCHO ---- > C , H ,, 0 . 


108 


கரிம வேதியியல் 


2. ஃபார் மால் டிஹைடுடன் காரக்கரைசல் சேர்த்து வெது 
வெதுப்பாக்கினால் அது கன்னிஸாரோ வினையில் ஈடுபடுகிறது . 
அதன் ஒரு மூலக்கூறு ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது . என்ன 
மொன்று ஒடுக்கப்படுகிறது . 

NaOH 
2HCHO -- > CH , OH + HCOONa 
8. அமோனியாவுடன் சுருக்கு வினையில் ஈடுபடுவதைக் 
காண்கிறோம் . நீர் வெளியேற்றம் நிகழ்ந்து ஹெக்ஸா மெத்திலீன் 
டெட்ரமீன் அல்லது யுரோட்ரோப்பின் என்ற பொருள் 
கிடைக்கிறது . 

6HClO + NH3 + ( CH ) N2 + 61,0 


ஃபார்மால்டிஹைடின் பயன்கள் 

யுரோட்ரோப்பின் : இதனைத் தொற்றுத்தடை ( Disinfectant ) 
பொருளாகவும் , மற்றும் பாதுகாக்கும் ( Preseivative ) பொருளாக 
வும் பயன் படுத்துகிறோம் . லாக்டோஸ் - ஃபார்மாலின் கலவை 
பைத் தொண்டைப் புண்ணுக்கு மருந்தாகப் பயன்படுத்து 
கிறோம் . பிளாஸ்டிக் தயாரிப்பில் இது பெருவாரியாகப் பயன் 
படுததப்படுகிறது . 


வினாக்கள் 
( 1 ) அசிட்டால் டிஹைடைத் தயாரிக்கும் முறைகளை 

விளக்குக . அசிட்டால் டிஹைடின் பண்புகளை விவரி . 
( 2 ) ஃபார்மால டிஹைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? 

அஃது அசிட்டால் டிஹைடிலிருந்து எவ்வாறு மாறு 
படுகிறது ? அதன் பயன்கள் யாவை ? 


14. அலிஃபேட்டிக் கீட்டோன்கள் 


ஈரிணை ஆல்கஹால்கள் ஆக்ஸிஜனேற்றம் அடையும்போது . 
வருகின்ற முதற்பொருள்கள் கீட்டோன்களாகும் . கார்பனைல் 
தொகுதியுடன் இரண்டு அல்க்கைல் தொகுதிகள் இணைக்கப் 
பட்டுள்ளன . 
இவற்றின் பொதுவாய்பாடு 

O 

| 

CH, 4 - C – CH2n + 
இத் தொகுதியில் முதல் சேர்மம் அசிட்டோன் CH , -CO - CH , 
இரண்டு அல்க்கைல் தொகுதிகளும் வெவ் வேறாகவும் இருக் 
கலாம் . 


எடுத்துக்காட்டு : 
ஈதர் எத்தில் மெத்தில் கீட்டோன் CH .-- Co - C , H , 


/ 


பெயரிடுதல் 

கீட்டோன் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கிற அல்க் 
கைல் தொகுதியைப் பொறுத்துக் கீட்டோன் பெயரிடப் 
படுகிறது . 

CH, - Co -- CH , டை மெத்தில் கீட்டோன் 


CH , 


CH3 - CH2 - CO - ẠCH 


எத்தில் 
ஐசோப்ரொப்பைல் . 
கீட்டோன் 


CH3 


110 


கரிம வேதியியல் 


I. U. P. A. C. முறைப்படி பயிரிடுதல் | எந்த ஹைட்ரோ 
கார்பனின் பெறுதியாக ஒரு கீட்டோன் கருதப்படுகிறதோ 
அந்த ஹைட்ரோ கார்பனின் பெயருடன் ஒன் என்ற பின்ன 
டைவுடன் கீட்டோன் அழைக்கப்படுகிறது . கீட்டோன் தொகுதி 
யைக் கொண்ட அதிக நீளமான பகுதியை ஆதாரச் சேர்மமாகக் 
கருதுகிறோம் . கீட்டோனின் பெயரில் இருப்பிடம் சிறிய 


Ac = o 


0 எண்ணால் குறிக்கப்படல் வேண்டி , கார்பன் 


அணுக்களை எண்ணல் வேண்டும் 
CH.- CO - CH , - CH , - CH , பென்ட்டேன் 

-2 - ஒன் 
அசிட்டோன் CH , -CO - CH , 

- , 
தயாரிப்பு : 

சோதனைக் கூடத்தில் கால்சியம் அசிட்டேட்டை உலர் 
காய்ச்சி வடித்து இது தயாரிக்கப்படுகிறது . 


CH3 - COO 


ca + CH3 CO - CH3 + CaCO3 


CH ;-coo 


IC( 


H 


* கட்டான் 


படம் 29 . 
1. ஒரு வாலையில் கால்சியம் அசிட்டேட்டை இட்டுப் 
படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் லீபிக் கன்டன் சருடன் 
இணைத்துப் பின் நன்றாகக் காய்ச்சும் போது உண்டாகும் அசிட் 
டோன் ஆவியாக வெளிப்படுகிறது . லீபிக் கன்டன் சரில் அது 
குளிர்ந்து திரவமாகி வாங்குகலத்தில் வந் து சேர்கிறது . 

2. ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹால் ஆவியைக் காற்றுடன் 
கலந்து சூடேற்றப்பட்ட தாமிரம் அல்லது பிளாட்டினத்தின் 
மேல் செலுத்தும்போது அசிட்டோன் கிடைக்கிறது . 


அலிஃபேட்டிக் கீட்டோன்கள் 


111 


CHS 
CH 


MC ++ , - > c =o + H9 


8. 2 , 2 டைக்குளோரோ ப்ரொப்பேனைக் சோடியம் ஹைட் 
ராக்ஸைடுக் கரைசல் கொண்டு நீராற் பகுத்தும் அசிட்டோன் 
பெறலாம் . 


CH , - CCI , - CH , + 2NaCl -- CH , - Co - CH , 

+ -2 -Naci + H , 0 


அசிட்டோனீன் பண்புகள் 

இஃது ஒரு நிறமற்ற திரவம் . கொதிநிலை 56 C . இனிய 
மணங்கொண்டது . நீருடனும் , ஆல்கஹாலுடனும் நன்கு 
கலக்கும் . இதில் பல பொருள்கள் கரையும் . 


1 . ஆல்டிஹைடைப்போல் இதுவும் ஓர் ஒடுக்கி ( Reducing 
agent ) . ஆற்றல்மிக்க ஆக்ஸிஜனேற்றிகளால் குறைநத 
எண்ணிக்கை கார்பன் அணுக்கள் கொண்ட அமிலமாக்கப் 
படுகிறது . 


CH - CO - CH , + 4 [ O ] - > CH - COOH + CO + H , O 


2. சேர்க்கை வினைகள் 


( அ ) லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொண்டு ஒடுக்கி 
ஐ சோ ப்ரொப்டைல் ஆல்கஹால் கிடைக்கிறது . 


னால் 


CH .-- CO - CH , + 2H -- > CH – CHOH – CH , 


( ஆ ) சோடியம் பைசல்ஃபைட்டுக் கரைசலுடன் சேர்த்துக் 
குலுக்கினால் அசிட்டோன் 

சோடியம் பைசல்ஃபைட்டு 
வருகிற 


CH3 


OH 


CH5 - CO - CH2 + NaHSO3 


C 


CH , 


•SOzNa 


( இ ) ஹைட்ரஜன் சயனைடுடன் வினையுறும்போது அசிட் 
டோன் சயனோ ஹைட்ரின் கிடைக்கிறது . 


112 


கரிம வேதியியல் 


OH 
CH - CO - CH , + HCN + CH – C - CN 
, + 


/ 
CH3 


3. சுருக்கு வினைகள் 

( அ ) ஹைட்ராக்கில் அமீனுடன் அசிட்டோன் வினைபுரிந்து 
அசிட்டாக்ஸைம் கிடைக்கிறது . நீர் வெளியேறுகிறது . 
CH , 

CH , 
c = o + HN - OH - C = N - OH + H . 
CH , 

CH ) 


( ஆ) ஃபீனைல் ஹைட்ரஸீனுடன் அசிட்டோன் வின 
புரிந்து அசிட்டோன் ஃபீனைல் ஹைட்ரஸோன் என்ற சேர்மம் . 
உண்டாகிறது . 


என்ற 


CH 

CH , 
C = O + H , N - NH - CH , C = N - NH - CH- + HAO 
CHA 

CH , 
( இ ) அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் அசிட்டோன் 
மெசிட்டிலீன் 

அரோமேட்டிக் சேர்மமாக மாற்றப் 
படுகிறது . 

CH ) 

அடர் 
3CH , -co - CH ,, 

+ 3H2O 
H , SO4 
CH , 

CH , 


I , C 


4. சோடியம் ஹைட்ராக்ஸைடு , அயோடி னுடன் அயொ 
டோஃபாரத்தைக் கொடுக்கிறது . 

NaOH 
CH -CO - CH , - > CI , -CO - CH, 
> 

CHI , + CH4 - COONa 
( 5 ) ஃபாஸ்ஃபரஸ் பென்ட்டாக் குளோரைடுடன் 2,3 
டைக்குளோரோ ப்ரொப்பேனைக் கொடுக்கிறது . 


அலிபேட்டிக் கீட்டோன்கள் 


113 


PC , + CH - CH = CH - CH - CC - CH , + POC , 


பயன்கள் 


கரைப்பானாக இதனைப் பெருவாரியாகப் பயன்படுத்து 
கிறோம் . இதில் கரையும் பொருள்களாவன : அசிட்டிலீன் , 
வார்னிஷ்கள் , பிசின்கள் , செல்லுலோஸ் நைட்ரேட்டு , வெடி 
பஞ்சு ( Gun cotton ) , நைட்ரோ கிளிசரின் . அசிட்டோனிலிருந்து 
யொடோஃபாரமும் , குளோரோஃபாரமும் பெறலாம் . 


அசிட்டோன் கீழ்க்கண்ட வினைகளில் அசிட்டால்டிஹைடை 
ஒத்திருக்கிறது . 


1. ஒடுக்கப்படும் போது அசிட்டால் டிஹைடு ஓரிணை 
ஆல்கஹாலையும் , அசிட்டோன் ஈரிணை ஆல்கஹாலையும் கொடுக் 


கின்றன . 


2. அவை சோடியம் பைசல்ஃபைட்டுடன் கூடிக் கூட்டுச் 
சேர்மத்தைக் கொடுக்கின் றன . 

8. ஹைட்ரஜன் சயனைடு இவற்றுடன் கூடிச் சயனோ 
ஹைட்ரினைக் கொடுக்கும் . 

4. ஹைட்ராக்சில் அமீன் ஆக்ஸைமைத் தரும் . 
5. ஃபீனைல் ஹைட்ரஸீன் ஹைட்ரஸோனைத் தரும் . 

6. அல்க்கைல் தொகுதி ஹைட்ரஜன் அணுக்களைக் குளோ 
ரினால் பதிலீடு செய்யலாம் . 

கீழே குறிக்கப்பட்டுள்ள வகையில் அசிட்டோன் , அசிட்டால் 
டிஹைடிலிருந்து மாறுபடுகிறது . 

1. இவை ஒடுக்கிகள் அல்ல . 
2. அமோனியாவுடன் கூட்டுச் சேர்மத்தைத் தருவதில்லை . 
8. பாலிமர் ஆக்கம் நடைபெறுவதில்லை . 
4. ஷிஃப் சோதனையைக் கொடுப்பதில்லை . 


வினாக்கள் 
அசிட்டோன் தயாரிக்கப்படும் முறையை விவரி . அதன் 

முக்கிய வேதிப் பண்புகளை விவரி . 
2. அசிட்டோன் , அசிட்டால் டிஹைடு இவை இரண்டிற்கு 

முள்ள ஒற்றுமை வேற்றுமைகளைச் சமன்பாடுகளுடன் 
விவரி . 
8 


15. அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் 

அமிலங்கள் 


இவற்றைக் கொழுப்பு அமிலங்கள் என்றும் அழைக்கிறோம் . 
இத் தொகுதியைச் சார்ந்த ஸ்டியரிக் , பால்மிட்டிக் அமிலங்கள் 
கொழுப்பில் காணப்படுவதே இவை இப்படி அழைக்கப்படு 
வதற்கான காரணம் ஆகும் . உடனொத்த தொடர்புடைய இத் 
தொகுதிகளின் பொதுவாய்பாடு C , H , n + 1 - COOH . --COOH 


O 


C 


இன் அமைப் 
மப்பை 

என்று குறிக்கிறோம் . கார்பாக் 

ОН 
சிலிக் தொகுதி என்று இதனைக் குறிப்பிடுகிறோம் . 


இத் தொகுதிகளின் சிறந்த எடுத்துக்காட்டாக அசிட்டிக் 
அமிலம் இருக்கிறது . 

எனவே , அசிட்டிக் அமிலத்தின் 
வேதியியலைப் படித்தறிதல் மூலம் இந்த அமிலங்களைப் பற்றிய 
விவரங்களைத் தெரிந்து கொள்கிறோம் . 


இத் தொகுதியில் சில அமிலங்களின் பெயர்களும் , அவற் 
றின் வாய்பாடுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


ஃபார்மிக் அமிலம் 

H - COOH 
அசிட்டிக் அமிலம் 

CH ,- COOH 
ப்ரொப்பியோனிக் அமிலம் CH . - CH , - COOH 
பால்மிட்டிக் அமிலம் C - H - COOH 
ஸ்டியரிக் அமிலம் 

C - Hgs - COOH 


எறும்பைக் காய்ச்சி வடித்து முதலில் ஃபார்மிக் அமிலம் 
பெறப்பட்டதால் தான் அதற்கு அப்பெயர் வந்தது . இலத்தீனில் 


அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


115 


என்று 


எறும்புக்கு ஃபார்மிக்கா 

பெயர் . 

புளிக்காடியில் 
( Vinegar ) காணப்படுவதால் அசிட்டிக் அமிலத்திற்கு அப்பெயர் 
வந்தது . 

இலத்தீனில் அசிட்டம் என்றால் புளிக்காடியைக் 
குறிக்கும் . 


அசிட்டிக் அமிலம் CH,-C 


OH 


திராட்சைச்சாறு புளிக்கும்போது இந்த அமிலம் தான் 
கிடைக்கிறது . நிறமற்ற இத்திரவம் நெடிமிக்கது . 16 • 7 ° C- யில் 
ஐஸ் போன்று உறைகிறது . எனவேதான் நீரில்லாத சுத்தமான 
அமிலத்தை க்லேஷியல் அசிட்டிக் அமிலம் என்கிறோம் . 
க்லேஷியல் என்றால் ஐஸ் போன்றது என்று பொருள் . 
தயாரித்தல் 

1. எத்தில் ஆல்கஹால் அல்லது அசிட்டால் டிஹைடை 
ஆக்ஸிஜனேற்றம் அடையச்செய்து இதனைப் பெறலாம் . அமில 
மயமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்குரோமேட்டுக் கொண்டு 
ஆக்ஸிஜனேற்றலாம் . பிளாட்டினம் வினைவேகமாற்றியாகச் 
செயல்படும்போது காற்றைக் கொண்டு ஆக்ஸிஜனேற்றலாம் . 

0 

O 
CH , - CH , - OH 

° 
* CH - CHO > CH , -COOH 
அசிட்டால் 

டிஹைடு 
2. நீர்த்த அமிலங்கள் ( கனிம் ) அல்லது காரங்களைக் 
கொண்டு மெத்தில் சயனைடை நீராற்பகுத்து அசிட்டிக் அமிலம் 
பெறலாம் . 

HCI 
CH - CN + 2HO - > CH - COOH + NH , 
3. குறைந்த வெப்பநிலையில் கார்பன்டையாக்ஸைடை 
மெத்தில் மக்னீசியம் அயோடைடுன் செலுத்தி வருபொருளை 
கீராற் பகுக்கும்போது அசிட்டிக் அமிலம் கிடைக்கிறது . 


- 


CH3 


G 


O 


+ CHy - Ma 

0 = c 

OMI 
பின்னர் 
CH , 

I 
+ HO - - Mg 

+ CH , -cooH 
OH 


Song: 


116 


கரிம வேதியியல் 


4. எத்தில் ஆல்கஹாலைப் பாக்டீரியா கொண்டு ஆக்ஸிஜ 
னேற்றிப் பெருமளவில் அசிட்டிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது . 
மரத்தொட்டியில் புளிக்காடியில் தோய்த்தெடுக்கப்பட்ட புங்க 
மரத்தூளை ( Beech wood shaving ) எடுத்துக் கொண்டு அதன் 
வழி மேலிருந்து எத்தில் ஆல்கஹால் கரைசலை இறங்கச் 
செய்யும்போது , கீழேயிருந்து பக்கத் துளைகள் வழியாகக் காற்று 
மேலே செல்கிறது . இந் நிகழ்ச்சியில் புளிக்காடியில் இருக்கிற 
மைக்கோ டெர்மா அசிட்டி என்ற பாக்டீரியாவின் உதவியால் 
எத்தில் ஆல்கஹால் காற்றால் ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது . 


அசிட்டிக் அமிலத்தின் பண்புகள் 

உறைநிலை 167 ° C கொண்டது . எல்லா விகிதத்திலும் நீரில் 
கலக்கவல்லது . 


( 1 ) அசிட்டிக் அமிலம் வலிமை குறைவான அமிலம் . 
இதன் காரத்துவம் ( Basicity ) ஒன்று . நீரில் கரைக்கும் போது 
அதில் ஒரு பகுதி அயனிகளாகப் பகுகிறது . 


CH , -COOH = CH ,-COO- + H + 


2. காரங்களால் நடுவிலையாக்கப்பட்டு உப்பும் நீரும் பெறப் 
படுகின்றன . 


CH - COOH + NaOH - > CH4 - COONa + H , O 


3. இது கார்பனேட்டுகளைச் சிதைக்கும் போது கார்பன் 
டையாக்ஸைடு வெளிப்படுகிறது . 
Na , Co , + 2CH , -COOH -- > 2CH , -COONa + H , O 

+ Co , 1 


4. ஆல்கஹால்களுடன் வினைபுரியும்போது எஸ்ட்டர்கள் 
பெறப்படுகின்றன . இம்மாதிரி வினைகள் முற்றுப்பெறுவதில்லை . 
சமநிலை ( Equilibrium ) உருவாகிறது . 


CH , -COOH + C , H , OH = > CH , -COOC , H , + H , O 

5. தயனில் குளோரைடு , ஃபாஸ்ஃபரஸ் பென்ட்டாக் 
குளோரைடு , ஃபாஸ்பரஸ் ட்ரைக் குளோரைடு இவற்றில் 
ஏதாவதொன்றுடன் நிகழும் வினையில் அசிட்டிக் அமிலத்தில் 


அலிஃபேட்டிக் கார்பாக்கிலிக் அமிலங்கள் 


117 


இருக்கும் - OH தொகுதியின் இடத்தை ஒரு குளோரின் அணு 
ஏற்கிறது . 
CH , -COOH + SOCI , - > CH , -Co -cl + SO , + HCI 

அசிட்டைல் 

குளோரைடு 
CH , -COOH + PCI, --- CH , -Co - Cl + POC1 , + HCI 

6. சூரிய ஒளியில் அசிட்டிக் அமிலத்தின் வழி குளோரினைச் 
செலுத்தினால் அசிட்டிக் அமிலத்தின் மெத்தில் தொகுதி 
யிலுள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் குளோரின் அணுக்களால் 
பதிலீடு செய்யப்படுகின் றன . 
CH .-- COOH + Cl , -- > CH , CI - COOH + HCI 

மானோக் குளேரோ 

அசிட்டிக் அமிலம் 
CH , CI - COOH + CI , - CHCI , -COOH + HCI 

டைக்குளோரோ 

அசிட்டிக் அமிலம் 
CHCI , -COOH + Cl , -CCl - CCOH + HCI 

ட்ரைக் குளோரோ 
அசிட்டிக் அமிலம் 


பயன்கள் 


1. செல்லுலோஸ் . அசிட்டேட்டுத் தயாரிக்கப் பயன் 
படுகிறது . 

2. லெட் அசிட்டேட்டு , அலுமினிய அசிட்டேட்டுப் 
போன்ற உலோக அசிட்டேட்டுகள் தயாரிக்கப் பயன்படுகிறது . 

3. வெள்ளை ஈயம் தயாரிப்பதில் இதன் பயன் உண்டு . 
4. இஃது ஒரு கரைப்பானாகவும் பயன்படுகிறது . 

5. பாலிலிருந்து கெசீனையும் , இரப்பரிலிருந்து லேட்டக் 
சையும் வீழ்படிவாகத் தள்ள இதனை உபயோகிக்கிறோம் . 


6. அசிட்டோன் , அசிட்டிக் நீரிலி 
இதைக் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன . 


ஆகிய 


சேர்மங்கள் 


ஃபார்மிக் அமிலம் H - COOH 

1749 - ல் எறும்புகளைக் காய்ச்சி வடித்து இது பெறப் 
பட்டது . தேனீக்களிலும் இது இருக்கிறது . 


118 


கரிம வேதியியல் 


தயாரிக்கப்படும் முறை 

1. சம அளவில் கிளிசரால் , நீரேறிய ( Hydrated ) ஆக்ஸாலிக் 
அமிலம் இரண்டையும் காய்ச்சி வடித்தால் ஃபார்மிக் அமிலம் 
வடிநீர்மமாக வந்து சேர்கிறது 


( அ ) முதலில் கிளிசரில் மானோ ஆக்ஸலேட் உண்டாகிறது . 

CH ,OH 
CH , OH 

+ H , 0 

CHOH 
CHOH HOOC 
|| 

CH , -00c -COOH 
CH ,OH + Hood 


HOOC 


( ஆ ) 110 ° -120 ° C வெப்பநிலையில் இச் சேர்மம் சிதைந்து 
கிளிசரில் மானோ ஃபார்மேட்டு வருகிறது . 


CH , OH 

CH , OH 
I 

dho 
CHOH 

CHOH 

+ CO , 
CH , 00C - COOH 

CH , - OOCH 

CH , 
( இ ) இந்த எஸ்ட்டர் நீராற் பகுக்கப்படப் ஃபார்மிக் 
அமிலம் உண்டாகி வடிநீர்மமாக வருகிறது . 
CH , -- OH 

CH , OH 

CHOH 
CHOH 

+ H ,0 - > CHOH + HCOOH 


CH , -00CH 


. 


CH , OH 


2. மெத்தில் ஆல்கஹால் ஆவியைக் காற்றுடன் கறுப்புப் 
பிளாட்டினத்தின் மீது செலுத்தினால் ஃபார்மிக் அமிலம் கிடைக் 
கிறது . 

கறுப்புப் 
CH , - OH + 0 , -- > HCOOH + H , 0 

பிளாட்டினம் 


- 


3. 200 ° C- ல் கார்பன் மானாக்ஸைடு , சோடியம் ஹைட் 
ராக்ஸைடு இரண்டையும் 6 - லிருந்து 10 மண்டலவளி அழத் 
தத்திற்கு உட்படுத்தி வினையுறச் செய்தால் சோடியம் ஃபார் 
மேட்டுக் கிடைக்கிறது . 


அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


119 


200 ° C 
CO + NaOH > HCOONa 

6- 10 
ம.வ. அழுத்தம் 


சோடியம் ஃபார்மேட்டுடன் கந்தக அமிலம் சேர்த்துக் 
காய்ச்சி வடிக்கும் போது ஃபார்மிக் அமிலம் வடிநீர்மமாகச் 
சேர்கிறது . 


பண்புகள் 

இஃது ஒரு நிறமற்ற திரவம் . தோலில் பட்டால் அரிக்கப் 
பட்டுக் கேடு விளைவிக்கும் . இதன் அமைப்பு வாய்பாட்டை 


%3D 


H 


C 


என்று 


எழுதலாம் . 


இதனை 


- 


ஹைட்ராக்சி 


он 


ஆல்டிஹைடாகவும் கொள்ளலாம் அல்லவா . ஆல்டிஹைடுகள் 
ஈடுபடும் வினைகளை இதுவும் கொடுக்கின்றது . எனவே , 
அசிட்டிக் அமிலம் பெற்றிராத - கீழே விவரிக்கப்பட்ட பண்பு 
களை ஃபார்மிக் அமிலம் பெற்றிருக்கிறது . 


1. அடர் கந்தக அமிலத்துடன் இட்டு வெதுவெதுப் 
பாக்கினால் கார்பன் மானாக்ஸைடு வெளிவருகிறது . இவ்வாயு 
வைத் தயாரிக்கும் ஒரு முறையும் இதுவே . 


H , SO , + HI.COOH - H , SO , H , O + Co 


2. ஃபார்மிக் அமிலமும் , அதன் உப்புகளும் ஓடுக்கிகளாகும் . 
அப்போது ஃபார்மிக் அமிலம் கார்பன்டையாக்ஸைடாக 
ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது . 


O 
H - COOH --- > H , O + CO , 


( அ ) அமோனியா கொண்ட சில்வர்நைட்ரேட்டை வெள்ளி 
யாக ஒடுக்குகிறது . 

H- COOH + Ag : 0 - > H ,O + CO , + 2Ag 
( ஆ ) மெர்க்யூரிக் குளோரைடை முதலில் கரையாத வெண் 
மையான மெர்க்யூரஸ் குளோரைடாகவும் , பின்னர்ச் சாம்பல் 
நிற மெர்க்குரியாகவும் ஒடுக்குகிறது . 


120 

கரிம வேதியியல் 
2 HgCl , + HCOOH Hg ,C1 , + + 2HCl + CO , 
Hg.C1 , + HCOOH - > Hg + 2HCl + Co , 


3. ஃபாஸ் ஃபரஸ் பென்ட்டாக் குளோரைடுடன் வினையுறு 
கையில் கார்பன் மானாக்ஸைடு கிடைக்கிறது . 


HCOOH + PCI , -- > POC1 , + CO + 2HCI 


வினாக்கள் 


1. அசிட்டிக் அமிலத்திலிருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள 

பொருள்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன ? 
( அ ) மீதேன் ; ( ஆ ) எத்தில் அசிட்டேட்டு ; 
( இ ) ட்ரைக்குளோரோ அசிட்டிக் அமிலம் . 


2 


ஃபார்மிக் அமிலம் சோதனைக் கூடத்தில் எவ்வாறு 
தயாரிக்கப்படுகிறது ? அஃது அசிட்டிக் அமிலத்தி 
லிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது ? 


16. அலிஃபேட்டிக் கார்பாக்ஸிலிக் 

அமிலப் பெறுதிகள் 


கார்பாக்ஸிலிக் அமிலத்திலுள்ள ஹைட்ராக்ஸில் உறுப்புக் 
குப் பதிலாக அமினோ உறுப்பைப் பதிலீடு செய்யும் போது 
கிடைப்பது அமைடு ஆகும் . 


அமைடுகள் -Co - NH , என்ற தொகுதியைக் கொண்டிருக் 
கின்றன . இக்தொகுதிகளின் எடுத்துக்காட்டாக அசிட்டமை 
டைக் கொள்ளலாம் . 


1. அசிட்டமைடு CH .-- CO - NH , 


தயாரிப்பு 

( அ ) அசிட்டைல் குளோரைடுடன் அமோனியாவை வினை 
யுறச்செய்து இதனைப் பெறலாம் . 

CH - CO - Cl + HNH , - > CH2 – CO - NH + HCl 


( ஆ ) அசிட்டிக் நீரிலியுடன் அமோனியா வினைபுரியும் 
போதும் அசிட்டமைடு பெறப்படுகிறது . 


CH - CO 


O + NH , CH4 - CO - NH2 + CH4 - COOH 


CH_co 


( இ ) சோதனைக் கூடத்தில் தயாரித்தல் : அமோனியம் 
அசிட்டேட்டைக் கிளேஷியல் அமிலத்தில் கிட்டத்தட்ட 
இரண்டு மணிநேரம் பின்னொழுக்கு நிகழக் (reflux ) காய்ச்சிய 


- 


122 


கரிம வேதியியல் 


பின்னர்ப் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்ற சாதனங் 
கொண்டு காய்ச்சி அசிட்டமைடு பெறப்படுகிறது . 


அசிட்ட ட்ைடு + 
அசிட்டிச் 


அமிலம் 


படம் 30 . 


அசிட்டமைடின் கொதிநிலை 222 ° C . எனவே , காற்றுச் 
சுருக்கியை ( Air Condenser ) உபயோகித்தாலே போதும் . 218 ° C 
லிருந்து 224 ° C வரை வரும் பகுதி சேகரிக்கப்படுகிறது . 


அசிட்டமைடின் பண்புகள் 

அசிட்டமைடு வெண்மையான படிகங்களாக இருக்கிறது . 


இஃது ஒரு நடுநிலைப் ( Neutral ) பொருள் என்றாலும் , சிறிது 
காரத்தன்மை கொண்டிருக்கிறது . நிலைத்த தன்மை இல்லாத 
ஹைட்ரோக் குளோரைடைத் தருகிறது CH ; -- CO - NH , CI 


கொதிநீரால் இது நீராற் பகுக்கப்படுகிறது . கனிம அமிலம் 
அல்லது காரம் இருந்தால் இம்மாதிரியான நீராற் பகுப்பு 
முற்றுப்பெறுகிறது . 


CH2 - CO - NH , + H , O - > CH4 - COOH + NH , 
CH - CO - NH , + NaOH → CH - COONa + NH , 


ஃபாஸ்ஃபரஸ் பென்டாக்ஸைடு கொண்டு காய்ச்சி 
நீக்கம் செய்தால் மெத்தில் சயனைடு கிடைக்கிறது . 


அலிஃபேட்டிக் கார்பாக்ஸிலிக் அமிலப் பெறுதிகள் 


128 


0 
ப 

P , 0 , 
CH , -- C -- NH , -- CH , - CN + H , 0 


நைட்ரஸ் அமிலத்தோடு வினை புரிகையில் அமினோ தொகுதி 
ஹைட்ராக்ஸில் தொகுதியால் இடம் பெயரச் செய்யப்படுகிறது . 
நைட்ரஜன் வாயு வெளிவருகிறது . நைட்ரஸ் அமிலம் நிலைத்த 
தன்மையுடையதன்று . எனவே , வேண்டும்போது சோடியம் 
நைட்ரைட்டுடன் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்த்து . 
அதனைப் பெறலாம் . 


CH3-COOH + N2 + H2O 


CH, -CO - N H, 

HO /NO 


புரோமின் , பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடு இரண்டின் 
கலவையை அசிட்டமைடுடன் வினையுறச் செய்தால் அசிட் 
டமைடு மெத்தில் அமினாக மாறுகிறது . இவ்வினையை ஹாஃப் 
மன் வினை என்கிறோம் . 


KOH 
CH - CO - NH , * CHANH , 

Br , 


இம்முறையில் கார்பன் தொடரின் நீளத்தைக் குறைக்கலாம் . 
அமைடு அமினாக மாற்றப்படும் போது பல்வேறு நிலைகள் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன . 

அசிட்டமைடு முதலில் புரோமினேற்றம் செய்யப்படுகிறது . 


CH , -c 


+ Br2 


– CH3 


+ HB 
NHB 


NH , 


அசிட்டோடிரோமைடு பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடு 
டன் வினையுறுகிறது . 


O 


CH , 


+ KOH -- | CH ) -c 
NH 

N 
| 

| 
Br 


K + H , O 


--- 


Br 


124 


கரிம வேதியியல் 


மெத்தில் தொகுதி நைட்ரஜனுக்குச் செல்ல மூலக்கூறு 
மாற்றி அமைக்கப்படுகிறது . அப்போது பொட்டாசியம் புரோ 
மைடு உண்டாகிறது . 


O 


CHS ) 


- 


-NN K + 


CH , --N = c = 0 + KBr 
மத்தில் ஐஸோ சயனேட் 


BE 


அடுத்து ஐஸோசயனேட் பொட்டாசியம் ஹைட்ராக்ஸை 
டால் ரீராற் பகுக்கப்பட்டு மெத்தில் அமின் வருகிறது . 


CH - NCO + 2KOH - > CH - NH , + NaCO, 

லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடைக் கொண்டு ஒடுக்கும் 
போது எத்தில் அமின் கிடைக்கிறது . 


LiAJH 
CH2 - CO - NH , -- > CH - CH - NH , 


2. எஸ்ட்டர்கள் 


ஆல்கஹால்கள் கார்பாக்ஸிலிக் அமிலங்களுடன் வினையுறும் 
போது நீரும் எஸ்ட்டரும் உண்டாகின்றன . இத் தொகுதியில் 
எளிதில் ஆவியாகும் திரவங்களில் ஆரம்பித்துப் படிப்படியாக 
எண்ணெய்கள் , கொழுப்பு , மெழுகு ஆகியவற்றைப் பற்றிப் படிக் 
றோம் . 


எத்தில் அசிட்டேட் CH , -COOC , H , 


தயாரிப்பு 


( 1 ) எத்தில் ஆல்கஹால் அசிட்டைல் குளோரைடு அல்லது 
அசிட்டிக் நீரிலியுடன் வினைபுரிவதன் மூலம் பெறப்படுகிறது . 


CH – CH, OH + CH , CÓ – Cl → 

CH , -COOC , H , + HCI 


( 2 ) எத்தில் அயோடைடு, சில்வர் அசிட்டேட்டுடன் வினை 
யில் ஈடுபடும் போதும் இது கிடைக்கிறது . 


அலிஃபேட்டிக் கார்பாக்ஸிலிக் அமிலப் பெறுதிகள் 


125 


CH - COONa + C , H , ẠI > CH2 – COOC , H , + AgI 


புனலில் 


( 3 ) சோதனைச் சாலையில் தயாரித்தல் : 50 மி.லி. அடர் கந்தக 
அமிலத்துடன் அதே அளவு தனி ஆல்கஹாலையும் கலந் 
கொண்டு ஒரு காய்ச்சிவடி குடுவையில் எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . சொட்டும் புனல் செருகிக் குடுவையை லீபிக் சளிர் 
கலத்துடன் இணைத்தல் வேண்டும் . 

100 மி.லி 
கிளேஷியல் அசிட்டிக் அமிலம் , 100 மி.லி. தனி ஆல்கஹால் 
இரண்டையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் .. குடுவையை 
எண்ணெய்த் 

தட்டில் வைத்து 140° C- க்குச் சூடேற்ற 
வேண்டும் . அப்படிக் காய்ச்சும்போது , வடி நீர்மம் வந்துசேரும் 
வேகத்திலேயே அசிட்டிக் அமிலம் - தனி ஆல்கஹால் கலவை 
யைச் சேர்த்தல் வேண்டும் . 


தனி ஆல்கஹால் - 
அசிட்டிக் அமிலம் 


தனி 


இக்காரன் 


கர்தச 


அமிலம் 


எண்ணம் 


படம் 31 : 


CH .-- COOH + C , H , OH = > CH , -- COOC , H , + H , 0 

எத்தில் அசிட்டேட்டுடன் எத்தில் ஆல்கஹால் ஈதர் மற்றும் 
கந்தக - டை - யாக்ஸைடு வடி நீர்மத்தில் இருக்கின்றன எனவே , 
வடிநீர்மத்தை ஒரு பிரிபுனலில் இட்டு , பொங்குதல் நிற்கும் வரை 
சோடியம் கார்பனேட்டைச் சேர்த்துக் குலுக்கி அடியில் தங்கும் 
திரவம் நீக்கப்படுகிறது . மிஞ்சிய திரவத்துடன் கால்சியம் 
குளோரைடைச் சேர்த்துச் சிறிது நேரம் வைத்திருந்து காய்ச்சி 
வடித்தால் 35-40 °C • ல் ஈதர் வெளியேறுகிறது . எத்தில் அசிட் 
டேட்டு 74 - லிருந்து 79 ° C வரை வடிதிரவமாகச் சேர்கிறது . 


126 


கரிம வேதியியல் 


எத்தில் அசிட்டேட்டின் பண்புகள் 

( 1 ) வெதுவெதுப்பான நீரால் அது நீராற்பகுக்கப்படுகிறது . 
இங்குச் சமநிலை உருவாகிறது . 


CH .-- COOC , H , + H , OE CH , --COOH + C , H , OH 


இவ் வினை ஊக்கியாக H + அயனி செயல்படுகிறது . 


நீராற்பகுப்பை முற்றுப்பெறும் நிலைக்குக் கொண்டுவரச் 
சோடியம் ஹைட்ராக்ஸைடு துணைபுரிகிறது . 
CH - COOC , H . + NaOH - > CH4 - COONa + C , H , OH 

> C 
( 2 ) அமோனியாவுடன் எத்தில் அசிட்டேட்டு வினைபடும் 
போது அசிட்டமைடும் எத்தில் ஆல்கஹாலும் கிடைக்கின்றன , 


CH – COOCH2 + NH4 - > CH3 - CO - NH , + C , H , OH 


எத்தில் அசிட்டேட்டின் பயன்கள் : 

செயற்கைப் பட்டுத் தயாரிக்கவும் , பிளாஸ்டிக் உற்பத்தியி 
லும் , செய்கை மணந்தரு பொருள்கள் தயாரிப்பதிலும் , வார்னிஷ் 
தொழிலில் கரைப்பானாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது . 


கொழுப்புகளும் எண்ணெய்களும் 

விலங்குகளிலிருந்தும் , தாவரங்களிலிருந்தும் நாம் பெறு 
கின்ற எண்ணெய்கள் மண்ணெண்ணெய்களிலிருந்து முற்றிலும் 
மாறுபட்டவை . அவற்றில் கொழுப்பு அமிலங்கள் , ( ட்ரைஹைட் 
ரிக் ஆல்கஹாலான ) கிளிசரால் ஆகியவற்றின் எஸ்ட்டர்கள் தான் 
இருக்கின்றன . சில கொழுப்பு அமிலங்களாவன . 


பால் மிட்டிக் அமிலம் C , H , | --COOH 
ஸ்டியரிக் அமிலம் C ,, H35 - COOH 
ஒலீயிக் அமிலம் C ,, H - COOH 


இவற்றின் கிளிசரால் எஸ்ட்டர்களைக் கிளிசரைடுகள் 
என்றும் சொல்கிறோம் . விலங்கினத் தாவர உடலில் கொழுப்பு 
கள் கையிருப்பு உணவுப் பொருள்களாகும் . உடலில் பல்வேறு 
பகுதிகளில் இவை சேர்த்து வைக்கப்படுகின்றன . சிலபோது 
கொழுப்புகள் தோலுக்கடியிலேயே சேர்த்து வைக்கப்படு 
கின் றன . கொழுப்புகள் அறை வெப்ப நிலையில் திண்ம நிலையில் 


127 


அலிஃபேட்டிக் கார்பாக்ஸிலிக் அமிலப் பெறுதிகள் 


இருக்கின்றன . ஆனால் எண்ணெய்கள் திரவ நிலையில் இருக் 


இன் றன . 


எண்ணெய்களையும் , கொழுப்புகளையும் கீழ்க்கண்ட பொது 
வாய்பாட்டால் குறிக்கிறோம் . 


R - C00 - CH , 

| 
R -- COO - CH 

| 
R - COO - CH , 


எடுத்துக்காட்டு : 
ட்ரை ஸ்டியரின் C , H , : - COO - CH , 
CH3 – COO – CH 

1 
C ,, 5 , -- COO - CH , 


கிளிசரைடுகளைச் சோடியம் ஹைட்ராக்ஸைடுடன் சேர்த்துக் 
கொதிக்க வைத்தால் கிளிசராலும் , கொழுப்பு அமிலத்தின் 
சோடியம் உப்பும் கிடைக்கின்றன . மேல்மட்ட கொழுப்பு அமிலங் 
களின் சோடியம் உப்புகள் , சோப்புகள் என்ற சிறப்புப் பெய 
ரைப் பெறுகின்றன . உதாரணமாக ட்ரைஸ்டியரின் நீராற்பகுக் 
கப்படும் போது கிளிசராலும் , சோடியம் ஸ்டியரேட்டும் தாம் 
வருபொருள்கள் . 
C , Hus – COO – CH , 

CH , OH 
C ,,Hy - C00 - CH + 3NaOH - CHOH + 3C ,, H ,.-- COONa 

| 
C , H - COO - CH , 

CH , OH சோப்பு 


இம்மாதிரியான வினைகளைச் சோப்பு ஆதல் (Saponification ) 
வினை என்கிறோம் . 


ஹைட்ரஜனைச் சேர்க்கையுறச் செய்தல் 

எண்ணெய்கள் நிறையுறாத் தன்மை கொண்ட பகுதியை 
மூலக்கூறுகளில் கொண்டிருக்கின்றன . எனவே , அப்பகுதியை 
நிறையுறச் செய்தால் எண்ணெய்கள் திண்மக் கொழுப்பாக 
மாறுகின்றன . நிக்கல் தூள் கொண்ட எண் ணெய் வழி ஹைட் 
ரஜனைச் செலுத்தினால் ஹைட்ரஜன் ஏற்றம் ஏற்பட்டுக் 
கொழுப்பு ( வனஸ்பதி ) கிடைக்கிறது . 


128 


கரிம வேதியியல் 


NI 
எண்ணெய் + ஹைட்ரஜன் --- 


கொழுப்பு . 


பயன்கள் 


( 1 ) கார்போஹைட்ரேட் , புரதம் இவற்றிற்கு அடுத்தபடி 
மூக்கிய உணவுப் பொருள்களாகக் கொழுப்பும் எண்ணெயும் 
இருக்கின் றன . 

( 2 ) வனஸ்பதி தயாரிக்கப் பயன்படுகின்றன . 
( 3 ) சோப்பு இவற்றிலிருந்து தான் தயாரிக்கப்படுகின்றது . 


( 4 ) பெயிண்ட்களில் உலரும் எண்ணெயாகச் செயல்படு 


கின்றன . 


( 5 ) இவற்றிலிருந்து பெறப்படும் கொழுப்பு அமிலங்களி 
லிருந்து மெழுகுவர்த்தி செய்யப்படுகின்றது . அலுமினியம் , 
கால்சியம் , லெட் உப்புகளைக் கொண்டு மசிவுப் பொருள்கள் 
தயாரிக்கப்படுகின்றன . 


வினாக்கள் 


( 1 ) அசிட்டிக் அமிலத்திலிருந்து அசிட்டமைடு எவ்வாறு 

பெறப்படுகிறது ? அசிட்டமைடு ( அ ) நைட்ரஸ் அமிலம் 
( ஆ ) பொட்டாசியம் ஹைப்போ புரோமைட்டு ஆகிய 
சேர்மங்களுடன் எவ்வாறு வினைபுரிகிறது ? 


( 2 ) எத்தில் அசிட்டேட்டுத் தயாரிக்கப்படுவது எவ்வாறு ? 

அதன் வேதிப் பண்புகளை விளக்குக . 


(3) கொழுப்புகள் , எண்ணெய்கள் ஆகியவை பற்றிய சிறு 

குறிப்பு ஒன்று வரைக . 


17. நைட்ரஜன் கொண்ட 
அலிஃபேட்டிக் சேர்மங்கள் 


என்ற 


சயனைடுகள் அல்லது நைட்ரைல்கள் 
அல்க்கைல் சயனைடுகள் -C = N 

அமைப்பைக் 
கொண்ட தொகுதியைக் கொண்டிருக்கின்றன . இத் தொகுதியில் 
முதல் உறுப்பாக மெத்தில் சயனைடு இருக்கிறது . இஃது 
அசிட்டோ நைட்ரைல் என்றும் அழைக்கப்படுகிறது . 


உண்டாகும் முறைகள் 

( 1 ) பொட்டாசியம் சயனைடு மெத்தில் ஹேலைடுடன் வினை 
புரிகையில் இது பெறப்படுகிறது . 


CH , BH + KCN -- > CH2 – CN + KB 


( 2) ஃபா ஸ் ஃபரஸ் பென்ட்டாக்ஸைடைக் 

கொண்டு 
அசிட்டமைடை நீர் நீக்கம் அடையச் செய்தும் இதனைப் பெற 
லாம் . 


P , 0 , 
CH - CO - NH- > CH3– CN + HÀO 


பண்புகள் 

இது நிறமற்ற திரவம் . நீரில் கரைகிறது . பல பொருள் 
களுக்குக் கரைப்பானாகச் செயல்படுகிறது . சிறிதளவே நச்சுத் 
தன்மை கொண்டது . 


( 1 ) கனிம அமிலங்களால் நீராற் பகுக்கப்படும்போது 
இதிலிருந்து அசிட்டிக் அமிலம் பெறப்படுகிறது . 


9 


180 


கரிம வேதியியல் 


HCL 
CH .-- CN + 2H , 0 -- > CH ,-COOH + NH , 


( 2 ) சோடியம் ரசக்கலவை ஆல்கஹால் கொண்டு இதனை 
ஒடுக்கும் போது ஓரிணை அமின் பெறப்படுகிறது . 


CH , -- CN 


4H 

* CH – CH - NH , 


-- 


சோநைட்ரைல் அல்லது ஐசோசயனைடுகள் 

சயனைடுகளின் ஐசோமெர்களான இவற்றில் நைட்ரஜன் 
அணு அல்க்கைல் தொகுதியோடு இணைப்புக் கொண்டிருக்கிறது . 


மெத்தில் ஐசோசயனைடு CH , -N = C 


தயாரித்தல் 

( 1 ) சில்வர் சயனைடை நீர் எத்தில் ஆல்கஹால் கலவையில் 
கரைத்த மெத்தில் சயனைடுடன் வினையுறச் செய்து இதனைப் 
பெறலாம் . 


CH ,I + AgCN 


* CH - NC + AgI 


( 2 ) ஆல்கஹாலில் கரைத்த பொட்டாசியம் ஹைட்ராக்ஸை 
டுடன் ( ஓரிணை அமின் ) மெத்தில் அமின் சேர்த்து வெது 
வெதுப்பாக்கினால் மெத்தில் ஐசோசயனைடு கிடைக்கும் . 
CH , NH , + CHCl + 3KOH -- > CH - NC + BKCl + 3H , O 


பண்புகள் 

கொதிநிலை 39 ° C . அருவருப்பான மணங்கொண்டது . நஞ்சுத் 
தன்மையும் அதிகம் . 

( 1 ) கனிம அமிலங்களால் நீராற் பகுக்கப்படும்போது மெத் 
தில் அமினும் ஃபார்மிக் அமிலமும் கிடைக்கின்றன . 


HCI 
CH - NC + H2O - > CH - NH , + HCOOH 

( 2 ) இதனை ஒடுக்கும் போது ஈரிணை அமினான டைமெத் 
தில் அமின் கிடைக்கிறது . 


CHẲNC + 2H, -- > CH - NH - CH , 


ஹைட்ரஜன் கொண்ட அலிஃபேட்டிக் சேர்மங்கள் 


181 


நைட்ரோ பாரஃபின்களும் , அல்க்கைல் நைட்ரைட்டுகளும் 

நைட்ரோ பாரஃபின்களின் சிறப்புத் தொகுதி . 


0 


N - 70 நைட்ரோ பாரஃபின்களுக்கு உதாரணங்கள் 
நைட்ரோ மீதேன் CH , - NO, - நைட்ரோ ஈதேன் C , H , -- NO , 


நைட்ரோ மீதேன் 

எத்தனால் கரைசலில் மெத்தில் அயோடைடுடன் சில்வர் 
நைட்ரைட்டை வினைபுரியச் செய்து 
து இது தயாரிக்கப்படுகிறது . 

CH ; + AgNO, -- > CH ; -- NO , + AgI 


பண்புகள் 


இவை நீரில் கரைவதில்லை . இவை ஈடுபடும் வினைகளுள் 
குறிப்பிடத்தக்கது ஒடுக்கம் . அமிலக்கரைசலில் ஒடுக்கப்படும் 
போது ஓரிணை அமின் பெறப்படுகிறது . 

CH , —NO + 6 [ H ] - > CH, NH, + 2H , O 

அல்க்கைல் நைட்ரைட்டுகளில் முக்கியமானவை எத்தில் 
நைட்ரைட்டு , அமைல் நைட்ரைட்டு ஆகியவை . ஆல்கஹாலும் . 
சோடியம் நைட்ரைட்டும் கொண்ட கரைசலுடன் அடர் கந்தக 
அமிலம் அல்லது ஹைட்ரோ குளோரிக் அமிலம் சேர்த்து இவை 
தயாரிக்கப்படுகின்றன . 

C , H , OH + HNO , - C , H , ONO + H , 0 


எத்தில் நைட்ரைட்டு , அமைல் நைட்ரைட்டு இரண்டுமே 
இனிய மணங்கொண்ட திரவங்கள் . 


அல்க்கைல் நைட்ரைட்டுகளை ஒடுக்கும் போது ஆல்கஹால் 
கள் கிடைக்கின்றன . 

C , H , ONO + 6H - > C , H , OH + NHs + H , O 


அமின்கள் 

அமோனியாவில் ஹைட்ரஜன் அணுக்களை அல்க்கைல் 
தொகுதிகளைக் கொண்டு இடம் பெயரச்செய்து பெறப்படும் 
பொருள்களாக இவற்றைக் கருதலாம் . பெறப்படும் அமின்கள் 


182 


கரிம வேதியியல் 


மூன்று வகைகளாகும் . அவை ஓரிணை அமின்கள் ஈரிணை அமின் 
கள் , மூவிணை அமின்கள் என்பனவாம் . ஒவ்வொரு வகைக்கும் 
கீழே தரப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகளைக் காண்க . 


H 


CH, N 


CH , 

N - H 
CHE 


CHI 
CHE- > 

> NN 


HHI 


CHE 


மெத்தில் 
அமின் 
( ஓரிணை ) 


டைமெத்தில் 

அமின் 
( ஈரிணை ) 


ட்ரைமத்தில் 

அமின் 
( மூவினை ) 


ஓரிணை அமினில் நைட்ரஜனுடன் இரண்டு ஹைட்ரஜன் 
அணுக்கள் இணைந்திருக்கின்றன . ஈரிணை அமினில் நைட்ரஜ 
னுடன் ஒரு ஹைட்ரஜன் அணு மட்டுமே இணைந்திருக்கிறது . 
மூவிணை அமினில் நைட்ரஜன் அணுவுடன் ஹைட்ரஜன் இணைந் 
திருக்காத நிலையைப் பார்க்கிறோம் . 


ஒரிணை அமின்கள் - மெத்தில் அமின்கள் CH , -NH , 


மெத்தில் அமினை எடுத்துக்காட்டாகக் கொண்டு விளக்கப் 
பட்டுள்ள தயாரிப்பு முறைகள் மற்றும் பண்புகள் வேறெந்த 
ஓரிணை அமினுக்கும் பொருந்தும் . 


தயாரிப்பு 

( 1 ) அசிட்டமைடுடன் புரோமின்- பொட்டாசியம் ஹைட் 
ராக்ஸைடு ( பொட்டாசியம் ஹைப்போ புரோமைட்டு ) ஆகிய 
வற்றை வினைபுரியச் செய்து மெத்தில் அமின் பெறலாம் . 


Br , 


CH - CO - NH , - > CH - NH , 

KOH 


( 2 ) மெத்தில் ஐசோசயனைடை நீராற் பகுத்தும் இதனைப் 
பெறலாம் . 


HCI 
CH , -NC -- > CH , --NH , + Cl + HCOOH 

H , O 


ஹைட்ரஜன் கொண்ட அலிஃபேட்டிக் சேர்மங்கள் 183 

( 3 ) நைட்ரோ அல்க்கேன்களை ரானே ( Raney ) நிக்கல் 
இருக்கும் போது ஹைட்ரஜன் கொண்டு ஒடுக்கியும் இது பெறப் 
படுகிறது . 


Ni 
CH . - NO , -- 3H , — > CH4 - NH , + 2H , O 


பண்புகள் 

மெத்தில் அமின் ஒரு வாயு . அமோனியா போன்ற மணங் 
கொண்டது . 

வேதிப் பண்புகளில் அமோனியாவை ஒத்திருக் 
கிறது . 

( 1 ) அமோனியாவைவிடக் கொஞ்சம் அதிகம் காரத் 
தன்மை கொண்டது . நீரில் அது கரையும் போது 

CH .-- NH , + H , O == CH , -NH , + + OH என்ற சமநிலை 
ஏற்படுகிறது . 

கனிம அமிலங்களில் கரைந்து உப்புகளைக் கொடுக்கிறது . 


CH - NH * Cl- ( CH , -- NH , + ) ,SO : 

இவற்றுடன் சோடியம் ஹைட்ராக்ஸைடு சேர்த்துத் தனி 
அமினை வெளிப்படுத்தலாம் . 


ஹைட்ரோ குளோரிக் அமில ஆவியுடன் இது புகைகிறது . 


CH ,-NH , HCI - > CH , -NH , + Cl 
( 2 ) அல்க்கைல் ஹேலைடுகளுடன் ஈரிணை 

அமின்கள் 
மூவிணை அமின்கள் ஆகியவற்றின் ஹைட்ரோ ஹேலைடுகள் 
உண்டாகின்றன . 


CH3 --NH2 + CH , I 


CHẲNH + HI 


CH , 


CH ,, 
CH, 1 


NH + CHE • 

* CHAN + HI 

CH , 
( CH ) , N + CHI - > 

CH ) NỒI " 


( 3 ) ஆல்கஹாலில் குளோரோஃபாரம் சேர்த்து வெது 
வெதுப்பாக்கினால் கார்பில் அமின் கிடைக்கிறது . 


184 


கரிம வேதியியல் 


CH , -NH , + CHCl , + 3KOH - CH , -NC 

+ 3KCl + 3H , 0 
மெத்தில் கார்பில் 

அமின் 
( 4 ) நைட்ரஸ் அமிலத்தோடு மெத்தில் அமின் வினையுற்று 
ஓரிணை ஆல்கஹாலைக் கொடுக்கிறது . 

CH – NH + HONO -- > CH2OH + N + HO 

( 5 ) அசிட்டைல் குளோரைடு அல்லது அசிட்டிக் நீரிலி 
காரத்தின் முன்னிலையில் மெத்தில் அமினுடன் வினையுற்று N- ல் 
பதிலீடு செய்யப்பட்ட ( N - Substituted ) அமைடு வருகிறது . 
CH , --NH , + Cl - CO - CH , -- > 

CH , -co - NH - CH , + HCI 

N- மெத்தில் அசிட்டமைடு 
இம்மாதிரி வினையை அசிட்டில் ஏற்றம் என்கிறோம் . 

ஈரிணை அமின்கள் ( CH , ) , NH- டை மெத்தில் அமின் மெத் 
தில் ஐசோசயனை ஒடுக்கி இது பெறப்படுகிறது . 

4H 
CH - NC + CH3 - NH - CH , 

டை மெத்தில் அமின் மீன் மணங் கொண்டது . இது நீரில் 
கரையும்போது 
( CH , ) , NH + H , O2 ( CH , NH * 

+ -OH 
என்ற சமநிலை உருவாகிறது . இக்கரைசல் சிவப்பு லிட்மஸை 
நீலமாக்குகிறது . 

கனிம அமிலங்களுடன் இணைந்து உப்புகளைக் கொடுக் 
கிறது . மெத்தில் அயோடைடுடன் வினையுற்று மூவிணை அமி 
னைக் கொடுக்கிறது . 
( CHA) NH + CH -- > ( CH2 ) , N + HI 

ட்ரை மெத்தில் 

அமோனியம் அயோடைடு 
நைட்ரஸ் அமிலத்தோடு வினையுறுகையில் நைட்ரோஸோ 
அமினைக் கொடுக்கிறது . 


( CH ), NH + HONO 


+ ( CH ) -N - NO + H2O 


டைமெத்தில் நைட் 
ரோஸோ அமின் 


ஹைட்ரஜன் கொண்ட அலிஃபேட்டிக் சேர்மங்கள் 


185 


அசிட்டைல் குளோரைடு ! அல்லது அசிட்டிக் நீரிலியுடன் 
N- டை மெத்தில் அசிட்டமைடைக் கொடுக்கிறது . 


CH . 


CH ,, 
NH + Cl - CO - CH3 - CH2- CO - N + Hes 

CH , 


CH ) 


ஈரிணை அமின்கள் குளோரோஃபாரத்துடன் வினைபுரிவ 
தில்லை . 


மூவிணை அமின்கள் - ட்ரைமெத்தில் அமின் ( CH , ) , N 


டை மெத்தில் அமினை மெத்தில் அயொடைடுடன் வினை 
யுறச் செய்து வரும் பொருளைச் சோடியம் ஹைட்ராக்ஸைடுடன் 
வினையில் ஈடுபடுத்தி ட்ரை மெத்தில் அமினைப் பெறலாம் . 


( CHỊ) NH + CHI - > ( CH ) NH + I 
( CHỊ) NH + IP + NaOH - > ( CH4) N + NaI + HO 


பண்புகள் 

ட்ரை மெத்தில் அமின் மீன் மணங்கொண்டது . ஓரிணை , 
ஈரிணை அமின்களைவிடக் குறைவாகவே நீரில் கரையும் . கரைசல் 
காரத்தன்மையைக் கொண்டது . கனிம அமிலங்களுடன் உப்பு 
களைக் கொடுக்கிறது . சேர்க்கையுறும் தன்மையில் மற்ற அமின் 
களைப் போலவே செயல்படுகிறது . 

மெத்தில் அயொடைடுடன் ட்ரைமெத்தில் அமின் வினை 
யுற்று நான் கிணை அமோனியம் சேர்மத்தைக் கொடுக்கிறது . 
( CH3 ) 4N + CHẠI --- > ( CHỊ ) , N + I 

நான்கிணை மெத்தில் 

அமோனியம் அயொடைடு 


பயன்கள் 

எல்லா அமின்களுமே , அவற்றின் நீர்க்கரைசல்களைக் 
கொண்டு தோல் பதனிடுமுன் ரோமங்களை நீக்கப் பயன்படு 


கின்றன . 


ஓரிணை , ஈரிணை , மூவிணை அமீன்களை ஒன்றிலிருந்து இன் 
னொன்றை வேறு படித்தி அறிதல் . 


186 


கரிம வேதியியல் 


( 1 ) ஓரிணை அமின் ஆல்கஹாலில் பொட்டாசியம் ஹைட் 
ராக்ஸைடு , குளோரோ ஃபாரத்துடன் அருவருப்பான மணங் 
கொண்ட கார்பில் அமினைக் கொடுக்கிறது . ஈரிணை , மூவிணை 
அமின் கள் இச் சோதனைக்கு உட்படுவதில்லை . 

( 2 ) ஓரிணை அமினுடன் சோடியம் நைட்ரைட்டும் , ஹைட் 
ரோகுளோரிக் அமிலமும் சேர்த்தால் நைட்ரஜன் வெளிப்படு 
கிறது . ஓரிணை ஆல்கஹால் பெறப்படுகிறது . 


HONO 
CH , -NH , + CH2 - OH + N + HNO 

ஈரிணை அமின் நைட்ரஸ் அமிலத்தோடு வினைபுரிகையில் 
மஞ்சள் நிற எண்ணெய் தனிப்படுகிறது . 


-- 


--- 


CHs . 

NH + HONO 
CHI 


CHS 

N - NO + H2O 
CHY 
நைட்ரோஸ் அமின் 
( மஞ்சள் எண்ணெய் ) 


மூவிணை அமின் நைட்ரஸ் அமிலத்தோடு வினைப்படுவதில்லை . 


நான்கிணை அமோனியம் . சேர்மங்கள் தயாரிப்பு 


அல்கைல் ஹேலைடை மூவிணை அமினுடன் வினையுறச் 
செய்து இவை தயாரிக்கப் படுகின்றன . 


( C , H , ) , N + C , H , I ---- > ( C , H ,) , N + I 

நான்கிணை எத்தில் 

அமோனியம் அயொடைடு 
டெட்ரா எத்தில் அமோனியும் 

அயொடைடு 


இவை வீரியங்கொண்ட காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை . 
நீரிய சில்வர் ஹைட்ராக்ஸைடு சேர்த்துக் குலுக்கும்போது 
நான்கிணை அமோனியம் ஹைட்ராக்ஸைடு கிடைக்கிறது . 


( C , H , ), N + Ir + AgOH -- > ( C , H , ) , N + OH- + AgI 


டெட்ரா எத்தில் அமோனியம் ஹைட்ராக்ஸைடு வெண்மை 


ஹைட்ரஜன் கொண்ட அலிஃபேட்டிக் சேர்மங்கள் 


137 


யான படிகத் தின்மம் நீர்க்கும் (Deliquescend ) தன்மையுடையது . 
சோடியம் ஹைட்ராக்ஸைடுக்கு ஒப்பான வீரியம் கொண்டது . 
நீர்க் கரைசலில் கீழ்க்கண்ட சமன்பாட்டின்படி பிரிகிறது . 
( C , H , ) , N + OH -- > ( C , H , ) , N + + OH " 

+ 
சோடியம் ஹைட்ராக்ஸைடைப் போலவே கண்ணாடியைத் 
தாக்க வல்லது . அமோனியம் உப்புகளிலிருந்து அமோனியாவை 
வெளியேற்ற வல்லது . 


( C , H , ) , N + OH + NH , CI -- > ( C , H , ), N + Cl- + H , 0 + NH , t 


வினாக்கள் 
( 1 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களைத் தயாரிக்கும் 

முறையை விவரி, 


அ 


மெத்தில் அமின் . 

டை மெத்தில் அமின் . 
( இ ) ட்ரை மெத்தில் அமின் . 

இவற்றில் ஒன்றை மற்றதுடன் எவ்வாறு வேறு 
படுத்தி அறிவாய் ? 


( 2 ) சிறு குறிப்புகள் வரைக . 


( அ ) நான்கிணை அமோனியம் சேர்மங்கள் . 
( ஆ ) அல்க்கைல் நைட்ரைட்டுகள் . 
( இ ) கார்பில் அமின் சோதனை . 


18. யூரியா 


இஃது ஒரு வரலாற்றுச் சிறப்புடைய சேர்மம் . முதன் 
முதலில் தயாரிக்கப்பட்ட கரிமச் சேர்மம் இதுவே . யூரியாவைக் 
கார்பானிக் அமிலத்தின் இரட்டை அமைடு என்று கொள்ளலாம் .. 


NH₂ 


கார்பானிக் அமிலத்தின் ஒற்றை அமைடு 


OH - 


ஆகும் . இதனைத்தான் கார்பாமிக் அமிலம் என்று அழைக்கிறோம் .. 


H - O 


HO . 


HAN 


C = O 


C = 0 


F - O 


- 


HN 


H.N 


கார்பானிக் கார்பாமிக் 

யூரியா 
அமிலம் 

அமிலம் 
விலங்கினங்களின் கழிவுப்பொருள்களில் ஒன்றாக இருக் 
கிறது யூரியா புரதங்கள் செரிக்கப்பட்டு அமினோ அமிலங்களாக் 
கப்படுகின்றன . ஈரலில் இவை அமோனியாவாக்கப்பட்டுப் 
பின்னர் யூரியாவாக்கப்படுகின்றன . சிறுநீரகங்களால் சிறுநீரில் 
யூரியா வெளியேற்றப்படுகிறது . 


தயாரித்தல் 

( 1 ) வோலர் என்பார் அமோனியம் சயனேட்டு நீர்க்கரை 
சாலை ஆவியாக்கி இதனைத் தயாரித்தார் . 


பூரியா 


189 , 


NHE 


NH , CNO 


CO 


NH , 


( 2 ) அமோனியாவைக் கார்பனைல் குளோரைடுடன் வினை 
யுறச் செய்து யூரியா தயாரிக்கப்படுகிறது . 

COC1 , + 4NH , --- > CO ( NH ,) , + 2NH , Cl 

( 3 ) பெருமளவில் யூரியாவைத் தயாரிக்கக் கையாளப்படும் 
முறை வருமாறு : 

திரவ அமோனியா , திரவக் கார்பன் டையாக்ஸைடு இரண் 
டையும் 40 மண்டலவளி அழுத்தங் கொடுத்து 150 ° C- க்குச் 
டேற்றினால் யூரியா கிடைக்கிறது . 


NH2 


Coz + 2NH , 


+ H2O 


NHE 


யூரியாவின் பண்புகள் ! 

நிறமற்ற , படிகமான தீண்மம் நீரில் கரையும் . இது வலீ 
குறைந்த காரத் தன்மையைக் கொண்டிருக்கிறது . 

( 1 ) அடர் நைட்ரிக் அமிலம் சேர்த்தால் யூரியா நைட் 
ரேட்டுக் கிடைக்கிறது . 


, NH2 
CO 

+ HNOS 
NH2 


NH2 
CO 


HNOS 


NH2 


( 2 ) வெப்பமான சோடியம் ஹைட்ராக்ஸைடுக் கரைசல் 
இதனை நீராற் பகுக்கிறது . 


HAN - CO - NH2 + 2NaOH - > Na , CO + 2NH , 


( 3 ) சூடேற்றும்போது முதலில் உருகி ஒரு மூலக்கூறு அமோ" 
னியாவை இழந்து பையுரெட் உண்டாகிறது . 


140 


கரிம வேதியியல் 


HN - CO - NH , + H , N - CO - NH, -- > 

HN - CO - NH - CO - NH , + NH , 

பையுரெட் 


அத்துடன் கொஞ்சம் சோடியம் ஹைட்ராக்ஸைடு சேர்த்து 
ஒரு சொட்டுக் காப்பர் சல்ஃபேட்டுக் கரைசலைச் சேர்த்தால் 
ஊதா நிறம் வரும் . இதனையே பையுரெட் சோதனை என்கிறோம் . 

( 4 ) யூரியா நைட்ரஸ் அமிலத்துடன் புரியும் வினையில் 
நைட்ரஜன் வாயு வெளிப்படுகிறது . 


1 


NMg 
CO + 2HNO2 

NHA 


H2co , + 2H + 2N2 


Hzo + Co2 - 


( 5 ) யூரியாவுடன் சோடியம் ஹைப்போ புரோமைட்டை 
சேர்த்தால் நைட்ரஜன் வெளிப்படுகிறது . இம் முறையில் தான் 
யூரியா அளவறியப்படுகிறது . 


NH , 
CO 

++ 3NaOB 


N2 + 3Na S + + CO2 + BRP 


NHO 


( 6 ) சோடியம் ஈதாக்ஸைடு கொண்ட எத்தனாலில் டை எத் 
தில் மெலோனேட்டுடன் வினைபுரியும் போது பார்பிட்யூரிக் அமி 
லம் கிடைக்கிறது . 


CO 
4 


CH15 


3 NH 


CaHONA 


CH₂ 


CooC2HS HN 

H 
CO 

| 
coo CeHs 

HN 


CO 6 


2 CO 


NH 

பார்பிட்யூரிக் அமிலம் 
பார்பிட்யூரிக் அமிலமும் , அதன் தொடர்பு சேர்மங்களுமான 
பார்பிடோன் , ஃபினோ பார்பிடோன் ஆகிய சேர்மங்கள் மருத்து 
வத்தில் தூக்க மருந்துகளாகப் பயன்படுகின்றன . 


ஆரியா 


141 


பயன்கள் 


உரப் பொருளாகவும் , பிளாஸ்டிக் தயாரிப்பிலும் , மருத்துவத் 
திலும் இது பயன்படுகிறது . 


வினா 


யூரியா தயாரிக்கப்படும் முறைகளை விவரி . அஃது ஈடுபடும் 
வினைகள் யாவை ? யூரியாவின் பயன்கள் யாவை ? 


{ 


19. ஈருப்புத்திறன் கொண்ட அமிலங்கள் 
அல்லது டைக்கார்பாக்ஸிலிக் 

அமிலங்கள் 


இச் சேர்மங்களின் ஒரு மூலக்கூற்றில் இரண்டு கார்பாக் 
ஸிலிக் தொகுதிகள் இருக்கின்றன . இவற்றின் பொது வாய்பாடு 


COOH 


CnH₂n 


ஆக்ஸாலிக் அமிலத்தில் = 0 


COoH 


பெயரிடுதல் : 

பெறப்படுகின்ற ஆதாரத்தைக் கொண்டு இவை பெயரிடப் 
படுகின்றன .. ஆக்ஸாலிஸ் தொகுதி தாவர இனங்களிலிருந்து 
பெறப்படும் காரணத்தால் ஆக்ஸாலிக் அமிலத்திற்கு அப்பெயர் 
இடப்பட்டது . 


பெயரிடல் : 

I U.P. A. C- முறைப்படி இத் தொகுதிச் சேர்மங்களின் 
பெயர்கள் டையோபிக் என்று முடிகின்றன . 


எடுத்துக்காட்டு 


HOOC - COOR- ஈதேன் டையோயிக் அமிலம் 


HOOC-- C , H - COOH- ப்ரொப்பேன் டையோயிக் அமிலம் 


இத்தொகுதியின் முதல் சேர்மம் ஆக்ஸாலிக் அமிலமாகும் . 
த்தொகுதியின் முதல் மூன்று அமிலங்கள் வருமாறு ! 


148 


ஈருப்புத்திறன் கொண்ட அமிலங்கள் 


ஆக்ஸாலிக் அமிலம் 


POOH . 
COOH 

COOH 
CHE 

COOH 
CH2 - COOH 


மெலோனிக் அமிலம் 


சக்சினிக் அமிலம் 


CH2 - COOH 


டைக்கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் அவற்றின் உப்புகளாகத் 
தாவரங்களில் காணப்படுகின்றன . 


ஆக்ஸாலிக் அமிலம் தயாரிப்பு 


அடர் நைட்ரிக் அமிலங் கொண்டு வெனேடியம் பென்ட் 
டாக்ஸைடு முன்னிலையில் சர்க்கரையை ஆக்ஸிஜனேற்றம் செய் 
தல் மூலம் இதனைப் பெறலாம் . 


HNO ., 


C ,, H , 0,1 + 18 [ 0 ] 


6 


COOH 

+ 5H , O 
COOH 


loon 


Y , 0 , 


( 2 ) எத்திலீன் கிளைக்காலை அடர் நைட்ரிக் அமிலங்கொண்டு 
ஆக்ஸிஜனேற்றம் செய்தால் உண்டாகும் சேர்மம் ஆக்ஸாலிக் 
அமிலமே . 


அடர் 


CH , OH 
| 
CH ,OH HNO , 


COOH 
| 
COOH 


( 3 ) சயன ஜனை அமிலத்துடன் சேர்த்து நீராற் பகுத்து 
இதனைப் பெறுதலும் உண்டு . 


COOH 


CN 

2HCI 
| + 4H , 0 -- > 
CN 


COOH 


+ 2NH , CI 


COOH 


( 4 ) பெருமளவில் ஆக்ஸாலிக் அமிலத் தயாரிப்பில் கீழ்க் 
கண்ட முறை கையாளப்படுகிறது . சோடியம் ஃபார்மேட்டை 
கன்கு சூடேற்றினால் சோடியம் ஆக்ஸலேட் உண்டாகிறது . 


144 


கரிம வேதியியல் 


COONa 


2HCOONa -- > 


doona 


+ H , 


COONa 


சோடியம் ஆக்ஸலேட்டைக் கந்தக அமிலத்தோடு வினை 
புரியச்செய்து ஆக்ஸாலிக் அமிலம் தனிப்படுத்தப்படுகிறது . 


பண்புகள் 


இது நிறமற்ற படிக அமைப்புள்ள திண்மம் . நீரேறிய 
சேர்மம் . H , C , 0 , • 2H , 0 என்பது அதன் வாய்பாடு . 


( 1 ) டைக்கார் பாக்ஸிலிக் அமிலங்களில் இதுவே அதிக 
வலிமை கொண்டது . இதன் காரத்துவம் இரண்டாக இருப்ப 
தால் இரண்டு வகையான உப்புகளைக் கொடுக்க வல்லது . எடுத் 
துக் காட்டாக K , C , 0 , மற்றும் KHC , O , 


( 2 ) இதனைச் சூடாக்கும் போது முதலில் நீர் வெளிப்படு 
கிறது . தொடர்ந்து சூடாக்கினால் கார்பன் டை யாக்ஸைடை 
இழந்து ஃபார்மிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


COOH 


loon 


+ CO , + HCOOH 


COOH 


( 3 ) அடர் கந்தக அமிலம் சேர்த்து வெதுவெதுப்பாக்கினால் 
ஆக்ஸாலிக் அமிலம் கார்பன்டையாக்ஸைடு , கார்பன் மானாக் 
ஸைடாகச் சிதைக்கிறது . 


COOH H , 50 , 
| 

* CO + Co , + H , 0 
COOH 


4 ) அமில பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு , ஆக்ஸாலிக் 
அமிலத்தைக் கார்பன் டையாக் ஸைடாக ஆக்ஸிஜனேற்றம் 
அடையச் செய்கிறது . 


2KMRO . + 3H , SO . ---- > K , S0 , + 2MnSO , + 3H , O , 

+ 5 [ O ] 5 [ O ] + 5 H , C , D , —– > 5H , O + 10 CO, 


பயன் 

ஃபெர்ரஸ் ஆக்ஸலேட்டு நிழற்படத் தொழிலில் பயன்படுத் 


ஈருப்புத்திறன் கொண்ட அமிலங்கள் 


145 


ப 


தப்படுகிறது . இதனைப் பருமனறி பகுப்பிலும் பயன்படுத்து 
கிறோம் . 


ஓ மெலே 


COOH 
மெலோனிக் அமிலம் CHA 

COOH 


தயாரிப்பு 


இந்த அமிலத்தை அசிட்டிக் அமிலத்திலிருந்து கீழே காட் 
டப்பட்டுள்ளபடி தயாரிக்கலாம் . 


Cl , 

KCN 
CH ,-COOH -- > CH, CI - COOH 

மானோகுளோரோ 
அசிட்டிக் அமிலம் 


CN 


COOH 


CH , 


CH24 

COOH 
சயனோ அசிட்டிக் 


COOH 
அமலோனிக் அமிலம் 


அமிலம் 


பண்புகள் 

உயர்ந்த வெப்ப நிலையில் கார்பன் டையாக்ஸைடை இழந்து 
அசிட்டிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


COOH 


வெப்பம் 


CH2A 


CH , - COOH + cos 

ரி 


P 


COOH 


மெலோனிக் அமிலத்தைக் காட்டிலும் அதன் எஸ்ட்டரான 
டைஎத்தில் மெலோனேட்டுத்தான் மிகவும் பயனுடையதாக 
இருக்கிறது . 


( 1 ) மெலோனிக் எஸ்ட்டரிலிருந்து கொழுப்பு அமிலங்கள் 
தயாரிக்கப்படுகின்றன . எடுத்துக்காட்டாக ப்யூட்டிரிக் அமிலம் 
தயாரிக்கப்படும் முறை கீழே காட்டப்பட்டுள்ளது . 

10 


146 


கரிம வேதியியல் 


Cood Hs CHONa 


CH Nat 


CooCH 
COOCAH :CH $1 , CH ,-CH ? -cH 

ccoceHs 
" coocpHs 


CH . 

CooCg Hy 


/ coocH5 
CH3-CH ---CH 

H. 


KOR 

HOL 
சூடாக்குதல் 


coocH 


CHg - CHz - CH - COOH 
N - ப்யூட்டிரிக் அமிலம் 


மெலோனிக் எஸ்ட்டரிலிருந்து டைக்கார்பாக்ஸிலிக் 
அமிலம் பெறப்படும் முறை வருமாறு : 


cooceHs 
co- Na + cL -CH , -cooc , H , 

COOC2H5 


coo , 
C_HgooC - CH - CH 

coo , HE 


KOH 
HCIL 


CH , -COOH 


வெப்பம் CH , - COOH 

சக்சினிக் அமிலம் 
மெலோனிக் எஸ்ட்டரை ஆல்டிஹைடுகளுடன் வினை 

மெலோ 
புரியச் செய்து a B- நிறைவுறா அமிலம் பெறலாம் . 


cooteHs 

Cooc , HS KOH 

HC 
CH - CHO + CH --> CH3 - CH = C 

வப்பம் 
COOC2Hs 
CH ; -CH = CH -- COOH 
க்ரோட்டானிக் அமிலம் 


COOC2Hg 


( யூரியா , ஈதாக்ஸைடு கொண்ட எத்தனாலில் மெலோனிக் 
எஸ்ட்டரோடு வினை புரிந்து பார்பிட்யூரிக் அமிலத்தைக் கொடுக் 
கிறது . 


COoCgH ; Hahi 
CHE 


co 


CeHsONa 


Co 


CHE 


coochi K , N / 


co 


CONH 


ஈருப்புத்திறன் கொண்ட அமிலங்கள் 


147 


CH , - COOH 
சக்சினிக் அமிலம் | 

CH , - COOH 


சக்சினிக் அமிலம் தயாரிக்கப்படும் முறையைக் கீழே காட் 
டப்பட்டுள்ள சமன்பாடுகள் விளக்குகின்றன . 
CH , -Br 

CH , -CN நீராற் CH ,-COOH 
+ 2KCN -- > 
CH , --Br 

CH ,-CN பகுத்தல் CH , - COOH 
எத்திலீன்டை 
புரோமைடு 


பண்புகள் 

சக்சினிச் அமிலம் 185 ° C- ல் உருகும் ஒரு திண்மம் . நீரிலும் , 
ஆல்கஹாலிலும் கரையும் . வெப்பமாக்கும்போது நீரை இழந்து 
அகவியல் ( Internal ) நீரிலியைத் தருகிறது . 


O 


/ 


-HgO 


CH2 - C 
| 
CHg - c 


OH 
OH 


CH2 
| 
CH2 


C 


o= 


வினாக்கள் 
( 1 ) ஈருப்புத்திறன் அமிலங்கள் என்றால் என்ன ? 

மெபோனிக் அமிலத்திலிருந்துரப்யூட்டிரிக் அமிலம் , 
சக்சினிக் அமிலம் பெறப்படும் முறைகளை விவரி . 


20. ஹைட்ராக்ஸி அமிலங்கள் 


லாக்டிக் அமிலம் CH , -CH ( OH ) -COOH 
ஹைட்ராக்ஸி ப்ரொப்பியோனிக் அமிலம் 


தயாரிப்பு 

1 . புரோமா ப்ரொப்பியோனிக் அமிலத்தைச் சில்வர் 
ஆக்ஸைடு கொண்ட நீருடன் சேர்த்துச் சூடாக்கும் போது 
இஃது உண்டாகிறது . 
CH - CH - COOH + Ho – > CH - CH - COOH + HBr 
| 

| 
Br 

OH 


2. அசிட்டால்டிஹைடு சயனோஹைட்ரினை நீராற்பகுத்தும் 
இது பெறப்படுகிறது . 


ОН 

OHL 

HO 
CH - CHO + HCN - CH - C - CN + CH3 - C - COOH 

H 


H 


8. பால் சர்க்கரையான லாக்டோஸைப் பாசிலஸ் அசிடி 
லாக்டிடி ( Bacillus aceti lactiti ) கொண்டு நொதிக்க வைத்தும் 
லாக்டிக் அமிலத்தைப் பெறலாம் . 

C., H , 0,1 + H , -- 4CH , - CHOH - COOH 

இந்த அடிப்படையில் தான் சர்க்கரைப் பொருள்களிலிருந்து 
பெருமளவில் லாக்டிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது . குளுக் 
கோஸ் அல்லது கரும்புச் சர்க்கரையுடன் புளித்த பால் சேர்த்து 
85 °C வெப்பநிலையில் வைத்துப் பின் இத்துடன் கால்சியம் கார் 


149 


ஹைட்ராக்ஸி அமிலங்கள் 


பனேட்டுச் சேர்த்து லாக்டிக் அமிலம் நடுநிலையாக்கப்படுகிறது . 
கால்சியம் லாக்டேட்டு வீழ்படிவாகத் தள்ளப்படுகிறது . அதனை 
வடிகட்டி எடுத்துப் போதுமான அளவு நீர்த்த கந்தக அமிலங் 
கொண்டு சிதைத்து லாக்டிக் அமிலம் பெறப்படுகிறது . 


பண்புகள் 


நிறமற்ற பாகுபோன்ற திரவம் , புளிப்புச் சுவை கொண்டது. 
நீரில் கரையும் ஃபென்ட்டன் வினைப்பொருளைக் கொண்டு 
ஆக்ஸிஜனேற்றம் செய்யும்போது பைருவிக் அமிலம் கிடைக் 


கிறது . 


H , 0 , / Fe ++ 
CH , - ( CHOH ) --- COOH > CH , -CO -COOH 


பெர்மாங்கனேட்டு இதை அசிட்டிக் அமிலமாக ஆக்ஸிஜ 
னேற்றமடையச் செய்கிறது . 


மூன்று வகை லாக்டிக் அமிலங்கள் உண்டு . எல்லா வடிவங் 
களும் , ஒரே அமைப்பு வாய்பாட்டைக் கொண்டுள்ளன . வலஞ்சுழி 
லாக்டிக் அமிலம் , இடஞ்சுழி லாக்டிக் அமிலம் , மற்றும் சுழிமாய் 
லாக்டிக் அமிலம் என்பவையே அம் மூன்று வடிவங்கள் . மேலே 
சொன்ன முறைகளில் சுழிமாய் ( PL) லாக்டிக் அமிலமே பெறப் 
படுகிறது . சார்க்கோ லாக்டிக் அமிலம் என்று அழைக்கப்படும் 
வலஞ்சுழி லாக்டிக் அமிலம் தசைச் சாற்றிலிருந்து பெறப் 
படுகிறது . 


எல்லா லாக்டிக் அமிலங்களுமே ஒரே மாதிரியான வேதி 
வினைகளில் ஈடுபடுகின்றன . தள வழிப்படுத்தப்பட்ட ஒளியைச் 
சுழற்றும் பாங்கில் இவை மாறுபடுகின்றன . வலஞ்சுழி , இடஞ் 
சுழி லாக்டிக் அமிலங்கள் 26 ° C- ல் உருகும் தன்மையன . சுழிமாய் 
லாக்டிக் அமிலம் 18 ° C உருகுநிலை கொண்டது . 


டர்ட்டாரிக் அமிலம் 


CHOH -- COOH 
| 
CHOH -- COOH 

aa டை ஹைட்ராக்ஸி 
சக்சினிக் அமிலம் . 


இதில் ஒரே மாதிரியான இரண்டு சீர்மையற்ற கார்பன் 
அணுக்கள் இருக்கின்றன . இந்த அமிலம் d, 1 , d1 , மற்றும் மீசோ 
வடிவங்களில் இருக்கக் காண்கிறோம் . 


150 


கரிம வேதியியல் 


தயாரிக்கும் முறைகள் 


aa டை புரோமோ சக்சினிக் அமிலத்தைச் சில்வர் 
ஆக்ஸைடு கொண்ட நீருடன் கொதிக்க வைத்து dl- டார்ட்டாரிக் 
அமிலமும் , மீசோ டார்ட்டாரிக் அமிலமும் பெறப்படுகின்றன . 


CHBr--COOH 

CHOH - COOH 
| 

+ 2AgOH - > | 
CHBr -- COOH 

CHOH -- COOH 


வலஞ்சுழ் லாக்டிக் அமிலம் தனித்த நிலையிலும் , அதன் 
பொட்டாசியம் உப்பாகவும் திராட்சைச் சாற்றில் காணப்படு 


கிறது . 


திராட்சைச் சாறு நொதிக்கும்போது பொட்டாசியம் ஹைட் 
ரஜன் டார்ட்டரேட்டுப் பழுப்புநிறப் படிகமாக வெளித்தள்ளப் 
படுகிறது . இதனைத் தூய்மைப்படுத்தி நீரில் கரைத்துக் கால்சியம் 
ஹைட்ராக்ஸைடு சேர்த்து நடுநிலையாக்கப்படுகிறது . 


2KHC , H , O . + Ca ( OH ) , - K , C , H , O . + CaH.H.O. ! 

+ 2H ,0 


வடிகட்டிச் சேகரித்த கால்சியம் டார்ட்டரேட்டுடன் போது 
மான அளவு நீர்த்த கந்தக அமிலம் சேர்த்துச் சிதைக்கும் போது 

CaC , H , O . + H , SO , - > Caso , + H , C , H , O , 

வீழ்படிவாக வரும் கால்சியம் சல்ஃபேட்டை நீக்கிவிட்டு 
வடிமம் ( Filtrate ) தூய்மைப்படுத்தப்படுகிறது . கிடைப்பது d 
டார்ட்டாரிக் அமிலம் . இதன் உருகுநிலை 170 ° C . 

d- டார்ட்டாரிக் அமிலம் நீரிலும் , ஆல்கஹாலிலும் கரையும் . 

வெப்பமாக்கும்போது டார்ட்டாரிக் அமிலம் பைகுவிக் அமி 
லமாக மாற்றப்படுகிறது . 


CHOH - COOFI 
| 
CHOH - COOH 

- 


> CH , -CO - COOH + CO , + H , O 


ஹைட்ரயொடிக் அமிலங்கொண்டு ஒடுக்கினால் முதலில் மே 
லிக் அமிலமும் , பின்னர்ச் சக்சினிக் அமிலமும் கிடைக்கின்றன . 


ஹைட்ராக்ஸி அமிலங்கள் 


151 


CHOH - COOH HI 


CHOH - COOH 


CHOH - COOH HI CH , -COOH 
| 

> 
CH , - COOH 

CH , - COOH 
மேலிக் அமிலம் 

சக்சினிக் 
அமிலம் 


டார்ட்டாரிக் அமிலத்தின் உப்பான சோடியம் பொட்டா 
சியம் டார்ட்டரேட்டு ரோஷலி உப்பு என்று அழைக்கப்படு 
கிறது . பொட்டாசியம் அன்டிமொனைல் டார்ட்டரேட்டு வாந்தி 
யுண்டாக்குகிற மருந்தாகப் பயன்படுகிறது . 


இடஞ்சுழி டார்ட்டாரிக் அமிலம் இயற்கையில் காணப்படு 
வதில்லை . சுழிமாய்க் கலவையிலிருந்து இது பெறப்படுகிறது . 
d- டார்ட்டாரிக் அமிலத்தைப் போன்ற பண்புகள் கொண்டது . 

dl- டார்ட்டாரிக் அமிலம் 206 ° C- ல் உருகும் திண்மம் . 
னைச் சாலையில் டார்ட்டாரிக் அமிலம் தயாரிக்கப்படும்போது 
பெறப்படுவது இதுவே . 


சோத 


மீசோ டார்ட்டாரிக் அமிலம் 140 ° C- ல் உருகும் . ஒளியியல் 
தன்மை இதற்கில்லை . மெலீயிக் அமிலத்தை நீர்த்த , காரங் 
கொண்ட பெர்மாங்கனேட்டால் ஆக்ஸிஜனேற்றும்போது இது 
கிடைக்கிறது . 


CH - CoOH 
சிட்ரிக் அமிலம் HO -C - COOH . 

CH2COOH 


பழுக்காத , நாரத்தை, எலுமிச்சை போன்ற பழங்களில் 
இது காணப்படுகிறது . எலுமிச்சம்பழச் சாற்றிலிருந்து இது 
தயாரிக்கப்படுகிறது . எலுமிச்சம்பழச் சாற்றை நன்கு கொதிக்க 
வைத்து இறுத்துப் பின்னர்க் கால்சியம் கார்பனேட்டுக் 
கொண்டு நடுநிலையாக்கப் படுகிறது . வீழ்படிவாக வரும் கால்சியம் 
சிட்ரேட்டுடன் நீர்த்த , கந்தக அமிலம் சேர்த்து அது சிதைக்கப் 
படுகிறது . வீழ்படிவாகும் கால்சியம் சல்ஃபேட்டை வடிகட்டி 
நீக்கிவிட்டு வடிமத்தை ஆவியாக்கிச் சிட்ரிக் அமிலம் பெறப்படு 


கிறது . 


கிளிசராலிலிருந்து வேதித் தொகுப்பு மூலமும் இதனைப் 
பெறலாம் . 


152 


கரிம வேதியியல் 


- 


* * * * HHS 


CH , 


CH2 


HCA 


O 


HCN 


CH2OH 
CHOH 
CH , OH 


CH , ce 
CO 
CHzc2 


KCN 


> CHOH 


C 


CH₂l 


CH₂cl 


CH - 


HCL 


CH2 -CN 

OH 
CHECN 
| 
CH2-- CN 


CH2 - COOH 
HO - C - COOH 

| 
CH2 - COOH 


பண்புகள் 

153 ° C- ல் உருகுகிறது . இது ஆல்கஹாலாகவும் , மூவுப்புத் 
திறன் கொண்ட அமிலமாகவும் செயல்படுகிறது . 


சிட்ரிக் அமிலம் ஒளிச் சுமுற்றும் தன்மையுடையதன்று . 


சிட்ரிக் அமிலத்தை வெப்பமேற்றும் போது நீரை இழந்து 
அகோனிட்டிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


CH , -COOH 


CH2 - COOH 
INOH 
C -- COOH 


-H , O 


C COOH 
|| 
CH -- COOH 
அகோனிட்டிக் அமிலம் 


CH ,-COOH 


அடர் கந்தக அமிலம் சேர்த்துக் கவனமாக வெப்பமேற்றி 
னால் அசிட்டோன் டைக்கார்பாக்ஸிலிக் அமிலத்தைக் கொடுக் 
கிறது . 


CH2 ---- COOH 
1 - OH 
C COOH 


dh ,-COOH 


CHz - CooH 
--HCOOH , Co 

che 

-COOH 
அசிட்டோன் டைக்கார் 
பாக்ஸிலிக் அமிலம் 


கால்சியம் சிட்ரேட் வெந்நீரைவிடக் குளிர் நீரில் தான் 
அதிகம் கரைகிறது . 


ஹைட்ராக்ஸி அமிலங்கள் 


153 


பயன்கள் 


சாயத்தொழிலில் சாயம் கெட்டியாக்கியாகப் பயன்படுகிறது . 
பானங்கள் தயாரிப்பிலும் இது பயன்படுகிறது . 


வினாக்கள் 


( 1 ) லாக்டிக் அமிலம் தயாரிக்கப்படுவது எவ்வாறு ? அதன் 

பண்புகளை விவரி . 


( 2 ) டார்ட்டாரிக் அமிலத்தின் ஐஸோமெரிஸம் பற்றி விவரி . 


( 3 ) டார்ட்டாரிக் அமிலம் ஆக்ஸாலிக் அமிலத்திலிருந்து 

எவ்வாறு மாறுபடுகிறது ? 


21. நிறைவுறா டைக்கார்பாக்ஸிலிக் 

அமிலங்கள் 


HOOC - CH = CH - COOH என்ற அமைப்பு வாய்பாடு மெலீ 
யிக் அமிலம் , ஃப்யு மாரிக் அமிலம் இரண்டையுமே குறிக்கிறது . 


மெலீயிக் அமிலம் 

( 1 ) மேலீயிக் அமிலத்தை 250 ° C- க்கு வெப்பப்படுத்தி 
இதனைப் பெறலாம் . 


CHOH --COOH 
|| 
CH2 - COoH 


--H20 , || 


CH - COOH CH CO 

-H.0 

11 
CH - COOH CH -- co 


CH - COOH 
HO 
O | 

CH - COOH 


( 2 ) புரோமோ சக்சினிக் அமிலத்துடன் நீரில் கரைத்த 
பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடு சேர்த்துச் சூடாக்கினால் 
மெலீயிக் அமிலம் கிடைக்கிறது . 


CHBr - COOH 

CH - COOH 
+ KOH -- > ! 

+ KBr + H , O 
CH ,-COOH 

CH - COOH 


( 3 ) பென்ஸின் ஆவியைக் காற்றுடன் 410-430 ° C- க்குச் 
சூடேற்றப்பட்ட வெனேடியம் பென்ட்டாக்ஸைடு வினை ஊக்கி 
மேல் செலுத்தினால் மெலீயிக் நீரிலி கிடைக்கிறது . 


CO 


V205 


+902 


2 . 


CH 
2 || 

CH - 


0 + 4c02 + 4H ? ) 


CO 


நிறைவுறாடைக் கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 


155 . 


நீரிலியைச் சோடியம் ஹைட்ராக்ஸைடுடன் கொதிக்க 
வைத்துப் பின் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் சேர்த்து அமில 
மயமாக்கினால் மெலீயிக் அமிலம் கிடைக்கிறது . 


CH - CO 
| 

\ 0+ 2NaOH 
CH - co 


CH 
|| 
CH 


COONa CH - COOH 

Hce 

|| 
COONa CH - COOH 


பண்புகள் 

130 ° C- ல் உருகும் திண்மம் . நீரில் கரையும் . வெப்பமாக்கும் 
போது மெலீயிக் நீரிலியாக மாறுகிறது . 


CHI 


co 


CH - COOH 
11 
CH - COOH 


11 
CH 


-Co 


ஒடுக்கப்படும்போது சக்சினிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


CHCOOH 

CH , -COOH 
+ 2 [ H ] - IT 
CH - COOH 

CH , -- COOH 


CH 


நீர்த்த , காரங்கொண்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டால் 
மீசோ டார்ட்டாரிக் அமிலமாக மாற்றப்படுகிறது . 

150 ° C- ல் 
நெடுநேரம் சூடாக்கினால் ஃப்யூமாரிக் அமிலம் கிடைக்கிறது . 


பயன்கள் 


பால்பொடி ( Milk powder ) , எண்ணெய் , கொழுப்பு இவை 
முடைநாற்றம் அடையாமல் மெலீயிக் அமிலம் பாதுகாக்கிறது . 
வார்னிஷ்கள் , அரக்குச் சாயம் ( Lacquer ) இவற்றின் தயாரிப்பி 
லும் இது பயன்படுத்தப்படுகிறது . 


ஃப்யூமாரிக் அமிலம் 


CH -- COOH 

ப 
HOOC - CH 


( 1 ) 150 ° C- ல் மேலிக் அமிலத்தை நெடுநேரம் வெப்பமாக்கி 
இதனைப் பெறலாம் . 


கரிம வேதியியல் 


156 


CH (OH ) -COOH 

CH - COOH 

* HOẶC || 
CH ,-COOH 

CH 


. 


( 2 ) பிரிடின் முன்னிலையில் மெலோனிக் அமிலத்தையும் , 
கிளை ஆக்ஸாலிக் அமிலத்தையும் வினையுறச் செய்து இதனைப் 
பெறலாம் . 


COOH 


CH - COOH 


+ Hzo + cor 


HOOC - CHO + CH . 

COOH 


HOOC - CH 


பண்புகள் 

உருகுநிலை 287 ° C , நீரில் சிறிது கரையும் . நீரிலியைத் தருவ 
தில்லை . சக்சினிக் அமிலமாக ஒடுக்கப்படுகிறது . நீர்த்த காரம் 
கொண்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் dl . டார்ட்டாரிக் 
அமிலம் கிடைக்கப்பெறுகிறது . 


மெலீயிக் அமிலம் ஃப்யுமாரிக் அமிலம் இரண்டும் வடிவ 
ஐசோமெரிசச் சேர்மங்கள் , வடிவ ஐசோமெரிசம் பற்றிய விவரங் 
களை முந்தைய அத்திபாயத்தில் காண்க . 


வினா 


மெலீயிக் அமிலம் தயாரிக்கப்படும் முறைகளை எழுது . அது 
ஃப்யூமாரிக் அமிலத்திலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது ? 


22. புரதங்கள் , பாலி பெப்டைடுகள் , 

அமினோ அமிலங்கள் 


புரதங்கள் உயிர்ப்பொருள்களுடன் நெருங்கிய தொடர்புடை 
யவை . இவற்றின் அமைப்புச் சிக்கலானது . புரதங்களின் 
பணிகள் பலவாம் . அவையாவன பாதுகாப்பு வழங்கல் ( முடி , 
நகம் , தோல் ) , அசைவிற்கான ஆதாரமாயிருத்தல் ( தசைகள் ) , 
உயிர்ப் பொருள்களில் வினைவேக மாற்றிகளாயிருத்தல் ( என் 
ஸைம்கள் ) , ஆக்ஸிஜனை உடலின் பகுதிகளுக்கு எடுத்துச்செல் 
லல் ( ஹீமோகுலாபின் ) , பாக்டீரியாக்களுக்கு நஞ்சாயிருத்தல் 
டிப்தீரியா நஞ்சு ( Toxin ) உயிர்ப் பொருள்களில் மிகச் சிறியது 
என்று கருதப்படும் வைரங்களும் புரதப் பொருள்களே என்று 
தெரிய வந்திருக்கிறது . புரதங்கள் a + அமினோ அமிலங்களால் 
ஆக்கப்பட்டவை . பல புரதப் பொருள்கள் கூழ்நிலைப் ( Colloids ) 
பொருள்களாகும் . வெப்பத்தாலும் , ஏன் மென்னயமுள்ள வினைப் 
பொருள்களாலும் கூட இவை சிதைக்கப் படுகின்றன . 


புரதங்களைச் சூடான அமிலங்கள் , காரங்களைக் கொண்டு 
முற்றும் நீராற் பகுக்கும் போது இறுதிப் பொருள்களாகப் பெறப் 
படுபவை அமினோ அமிலங்களாகும் . என்னென்ன அமினோ 
அமிலங்கள் பெறப்படுகின்றன , அவை எவ்வெவ்வளவு இருக் 
கின்றன என்பதனை அளவறிதல் சாத்தியம் . கிட்டத்தட்ட 24 , 
c- அமினோ அமிலங்கள் கண்டுணரப் பட்டுள்ளன . 


அவற்றுள் சில வருமாறு ; 


பெயர் 


அமைப்பு வாய்பாடு 


மாற்றுப் பெயர் 


அமினோ அசிட் 


கிளைசின் 


CH , -- NFI , 
| 
COOH 


டிக் அமிலம் 


அலனின் 


CH - CH - NFI , 

| 
COOHI 


a - அமினோ 
புரொப்பியோனிக் 

அமிலம் 


சீரின் 


CH - CH - NH , 
|| 
OH COOH 


Coon 


ar - அமினோ 
B - ஹைட்ராக்ஸி 
புரொப்பியோனிக் 

அமிலம் 


சிஸ்டீன் 


CH - CH - NH , 
SHCOOH 


அஸ்பார்டிக் 


CH, CH – NH , 


door COOH 


அமிலம் 


COOH COOH 


திரியோனின் 


CH - CH = CH - NH , 
| 

cod 
OH COOH 


CH , 


வேலன் 


NH . 


CH = CH 

| 
COOH 


CHE 


தான் 


CH₂ 

CH - CH2 - CH 
CHI 

COOH 


NH₂ 
Cooh 


CH,. 
இசோலூஷன் 

CH - CH - NH2 
CH , -CH 


COOH 


புரதங்கள் , பாலி பெப்டைடுகள் , அமினோ அமிலங்கள் 


159 


விலங்கினங்கள் இளம்பருவத்தில் இயல்பான வளர்ச்சியைப் 
பெறவும் , இளம்பருவத்திலும் , வளர்ச்சியுற்ற நிலையிலும் உடல் 
நலத்தோடு இருக்கவும் உட்கொள்ளும் உணவில் சில அமினோ 
அமிலங்கள் இருத்தல் வேண்டுவது அவசியம் . அப்படிப்பட்ட 
அமினோ அமிலங்களைத்தான் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் 
என்கிறோம் . திரியோனின் , வேலைன் , லூஷின் , ஐசோலூஷின் 
ஆர்ஜினின் , லைசின் , மித்தியோனின் , ஃபீனைல் , அலனின் , டிரிப் 
டோஃபேன் , ஹிஸ்டிடின் ஆகிய பத்து அமினோ அமிலங்களும் 
அத்தியாவசிய அமினோ அமிலங்களாம் . சொல்லப் போனால் 
எல்லா அமினோ அமிலங்களுமே ஏதாவதொரு வகையில் அவசிய 
மானவைதான் . கிளைசின் போன்ற சில அமினோ அமிலங்கள் 
உடலிலேயே உண்டாக்கப்படுகின் றன . 


புரதங்களில்- COOH , மற்றும்- NH , தொகுதிகள் இருக் 
கின் றன . இடையீட்டுப் பொருளின் இயல்பைப் பொறுத்துப் 
புரதம் வலிமை குன்றிய அமிலமாகவோ காரமாகவோ செயல் 
படுகிறது . காரக் கரைசலில் வலிமை குன்றிய அமிலமாகவும் , 
அமிலக்கரைசல்களில் வலிமை குன்றிய காரமாகவும் புரதம் 
செயல்படுகிறது . குறைந்த காரத்தன்மை கொண்ட குருதி 
பிளாஸ்மாவில் புரதம் சோடியம் பொட்டாசியம் உப்புகளான 
புரொட்மனேட்டுகளாக இருக்கின்றது . அமிலக் கரைசல்களில் 
புரத ஹைட்ரோ குளோரைடு , புரத சல்ஃபேட்டு என்று இருப் 
பதை அறிகிறோம் . 


கீழே காட்டப்பட்டுள்ளபடி புரதங்களை வகைப்பாடு செய்ய 
லாம் . 


( 1 ) எளிய புரதங்கள் 


எடுத்துக்கரட்டு 

ஆல்புமின்கள் , க்ளோபுலின் கள் , லூட்டிலின்கள் 
( 2 ) இணைந்திருக்கும் புரதங்கள் 


இவ் வகையில் புரதப் பகுதியோடு புரதமல்லாத பொருளும் - 
இணைந்திருப்பதைக் காண்கிறோம் . 


எடுத்துக்காட்டு 

நியூக்லியோ புரதங்கள் . இவ் வகையில் நியூக்லியோ அமிலம் 
புரதத்தோடு இணைந்திருக்கிறது . 


160 

கரிம வேதியியல் 
குரோமோ புரதங்கள் - நிறப்பொருளைக் கொண்டிருக்கிற 
புரதங்கள் . 


எடுத்துக்காட்டு 
ஹீமோ குளோபின் 


( 3 ) புரதப் பெறுதிகள் 


எடுத்துக்காட்டு 


. 


மெட்டா புரதங்கள் 
புரொட்டி யோஸ்கள் 
பெப்டோன்கள் 
பெப்டைடுகள் 
பாலி பெப்டைடுகள் 


புரதத்திலும் பாலி பெப்டைடிலும் ஓர் அமினோ அமிலத்தின் 
கார்பாக்ஸில் தொகுதியும் , இன்னொன்றின் அமினோ தொகுதியும் 
இணைந்ததில்- Co - NH- என்ற பிணைப்பு ஏற்பட்டிருப்பதை 
அறிகிறோம் . பாலி பெப்டைடுகளின் மூலக்கூறு எடை சுமார் 
10,000 . 


புரதத்தில் இருக்கும் அமினோ அமிலங்களின் எண்ணிக்கை 
200 அல்லது அதற்கு மேலும் இருக்கலாம் . அம்மாதிரியான 
புரதங்களின் பருமனளவு அதிகம் . அமினோ அமிலங்கள் எண் 
ணிக்கை புரதத்தில் குறைவாக இருந்தால் அதன் அமைப்புச் 
சிறியதாயிருக்கும் . முட்டை ஆல்புமின் களின் மூலக்கூறு எடை 
40,000 . வேறு சில புரதங்களின் மூலக்கூறு எடை 200,000 . மூலக் 
கூறு 

இன்னமும் அதிகமாகக்கொண்ட புரதங்களும் 
உண்டு . சில புரதங்கள் இழை அமைப்பைக் கொண்டிருக் 
கின்றன , மற்றும் சில உருண்டையான அமைப்பைப் பெற்றிருக் 


எடை 


கின் றன . 


புரதக்கரைசலை ஒரு குறிப்பிட்ட pH- ல் வைத்தால் புரதம் 
அயனிகளாகப் பிரிதல் தடுக்கப்படுகிறது . புரதத் துகள்கள் 
மின்னேற்றம் ஏதுமில்லாத நிலையில் ஒன்றோடொன்று கூடிக் 
கண்ணுக்குத் தெரியும் துகள்களாக மாறிப் பின்னர்ப் படி 

அந்தப் pH- ஐ புரத்தின் ஐசோ எலெக்ட்ரிக் நிலை 
என்கிறோம் . ஒவ்வொரு புரதத்திற்கும் ஓர் ஐசோ எலெட்ரிக் நிலை 
உண்டு . 

. 


கின்றன . 


+ N 


புரதங்கள் , பாலிபெப்டைடுகள் , அமினோ அமிலங்கள் 


161 


புரதம் பாலி , பெப்டைடு இவற்றின் அமைப்புக் கீழே 
காட்டப்பட்டுள்ளது . 


R. 


RI 


M 


NH 


Co. 


NA 


COIL 


CH 


CH 
| 


RA 


ஒருசம் 
சதை 


இன்னை 
அமினேசனம் 


மலான்று 


என்ஸைம் கொண்டே , மென்னயமுள்ள வினைப்பொரு 
ளாலோ புரதத்தை முற்றுப்பெறாத நீராற்பகுத்தலுக்கு உட் 
படுத்தினால் தனிப்பட்ட அமினோ அமிலத்திற்கும் , புரதத்திற்கும் 
இடைப்பட்ட பொருள் கிடைக்கிறது . இதனை யே பாலிபெப் 
டைடு என்கிறோம் . 


உடலில் புரதம் அடையும் மாற்றங்கள் இளம் பருவத்தில் 
திசுக்களின் வளர்ச்சிக்காகவும் , வளர்ந்த நிலையில் தேய்வுறும் 
புரதப் பகுதிகளைப் புதுப்பிக்கவும் புரதம் தேவைப்படுகிறது . 
ஒரு விலங்கினத்தின் திசுவின் புரதம் , அதன் உணவிலிருக்கும் 
புரதத்திலிருந்து மாறுபட்டிருக்கிறது . எனவே , முதலில் புரக 
உணவு தனித்தனி அமினோ அமிலங்களாகச் சிதைக்கப்படுகிறது . 
பின்னர் அவற்றைக் கொண்டு திசுக்கள் உண்டாக்கப்படு 

ஒரு பழைய கட்டிடத்தை இடித்து விட்டுப் பின்னர் 
ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து மாறுபட்ட அமைப்புடைய 
இன்னொரு கட்டிடத்தைக் கட்டுவது போன்றது தான் இந்த 
நிகழ்ச்சி , 


கின் றன . 


சிறு குடலில் சுரப்பி நீர்களிலிருக்கும் பெப்டைடேஸ் என்ற 
என்ஸைம் புரதத்தை அதில் இருக்கிற தனித்தனி அமினோ 
அமிலங்களாகச் சிதைக்கிறது . அப்படி வரும் தனித்தனி அமினோ 
அமிலங்கள் குருதியில் சேர்ந்து திசுக்களுக்கு எடுத்துச் செல்லப் 
படுகின்றன . அங்குத் தேவைப்படும் அமினோ அமிலம் ஏற்றுக் 
கொள்ளப்படுகிறது . மற்றவை தள்ளப்படுகின் றன . 


பயன்படுத்த முடியாத அமினோ அமிலங்கள் இன்னும் 
சிதைக்கப்படுகின்றன . 

11 


கரிம வேதியியல் 


அமிலப்பகுதி 

அமிலப்பகுதி கார்பன் டையாக்ஸைடாகவும் , நீராகவும் 
அரிக்கப்படுகிறது . அப்போது வெளிப்படும் சக்தி பயன்படுத்தப் 
படுகிறது . நைட்ரஜன் யூரியாவாக மாற்றப்பட்டுச் சிறுநீராகக் 
கழிக்கப்படுகிறது . பட்டினி கிடக்கும் போதும் , புரதம் குறைந்த 
உணவை உட்கொள்ளும் போதும்கூட. உடலில் புரதப்பொருள் 
சிதைக்கப்படுவது தொடர்கிறது .. சிறுநீர் , மலத்தின் வழி 
வெளியேற்றப்படும் நைட்ரஜன் உட்கொள்ளும் உணவுப் 
பொருளிலிருக்கிற நைட்ரஜனை விடக் குறைவாக இருக்கிறது . 
அமினோ அமிலங்கள் 

கார்பாக்ஸிலிக் அமிலத்தில் கார்பன் தொடரின் ஒரு ஹைட் 
ரஜனை அமினோதொகுதியால் இடம் பெயரச் செய்தால் வருபவை 
அமினோ அமிலங்கள் . a , B இடத்தில் அமினோ தொகுதி இருக் 
கலாம் . 


புர தங்கள் கனிம அமிலங்களாலோ , என்ஸைம்களாலோ 
முற்றும் , நீராற்பகுக்கப்படும்போது அமினோ அமிலங்களைப் 
பெறுகிறோம் . இவை எல்லாமே - அமினோ அமிலங்கள் இச் 
சேர்மங்களின் பண்புகளை விளக்கக் கிளை சினை எடுத்துக்காட்டா 
கக் கொள்வோம் . 


1. அடர் அமோனியம் ஹைட்ராக்ஸைடைக் குளோரோ 
அசிட்டிக் அமிலத்தோடு வினையுறச் செய்து இது தயாரிக்கப்படு 
கிறது . 
CH , -C-COOH + 2NH , - H , N - CH , -COOH + NH.Cl 

( 2 ) கேப்ரியல் தொகுப்பு முறையிலுல் இதனைத் தயாரிக்க 
லாம் . 


CO 


CO 

NK + ce - CH , CooH-> 
CO 


EN - CH2 - COOH 


+ Kce 


Hcl 


N - CHz- COOH 


C 


cooH + HeN -CH ,-Coow 


co 


- 


பண்புகள் 

வெண்மையான படிக நிலை கொண்டது . இனிப்புச் சுவை 
கொண்டது. நீரில் கரையும் எத்தில் ஆல்கஹாலில் கரைவதில்லை . 


புரதங்கள் , பாலி பெப்டைடுகள் , அமினோ அமிலங்கள் 


188 


இதில் அமினோ, கார்ப்பாக்ஸிலிக் இரண்டு தொகுதிகளும் இருப் 
பதால் இருவழி மின் பரியாகச் ( Amphulyte ) செயல்படுகிறது . 


பண்புகள் 

( 1 ) அமினோ தொகுதி இருப்பதன் காரணமாகக் கனிம 
அமிலங்களோடு உப்புகளைக் கொடுக்கிறது . 


H 


Cl- [ NH ; + -- CH , --- COOH ] 
2. அசிட்டைல் குளோரைடால் அசிட்டிலேற்றம் செய்யப் 
படுகிறது . 
11 , \ -- CH , -COOI4 + CH - co -- C 

CH - CO - NH-- CH , -- COOH + HCI 


3. நைட்ரஸ் அமிலத்துடன் வினையின் போது நைட்ரஜன் 
வெளிவிடப்படுகிறது . கிளைக்கோலிக் அமிலம் கிடைக்கிறது . 
H , N --- CH , -COOH + HNO , --- 

CH , OH -- COOH + N , + H , 0 

கிளைக்நோலிக் அமிலம் 


கார்பாக்ஸில் தொகுதிக்கான வினைகள் 
1 , எத்தில் ஆல்கஹா ஓ ..- EN 

-ன் கிளைசின் வனையுறும்போது 
எஸ்ட்டர் கிடைக்கியது . 

FIC 
1 ,N_C.COH + C 11,0 }} > H ,N-- CHI , 

COOC, H , + H , O 


ப 


2 . உலோக ஆக்ஸைடு. ஹைட்ராக்ஸைடுகளுடன் உலோக 
உப்புகளைக் கொடுக்கிறது . தாமிரத்தின் உப்புகள் நீல வண்ணம் 
கொண்டது . தாமிர உப்பின் அமைப்பு வாய்பாடு கீழே கொடுக் 
கப்பட்டுள்ளது . 


CH2N 


VH, 


co 


> 


Cu 


CO - 


. 
Hz 


N 


CH2 


கரிம வேதியியல் 


. 


அமினே . கார்பாக்விலிக் ரண்டிற்கும் 

உள்ன 

பொதுவான 
பண்புகள் 

( 1 ) நீரில் இஃது இருவழி மின் பிரியாகச் செயல்படுகிறது , 


H , N - CH - COOH + Hyo → H, N - CH, COO + H , 


H , N - CH , -- COOH ஓர் அகவழி உப்பு . இதனை ஸ்வீட்டர் 
அயனி என்று குறிப்பிடுகிறோம் . 


( 2) கிளைசினுடைய எத்தில் எஸ்ட்டரைச் சூடாக்கும்போ 
டைக் கீட்டோ பிப் பரஸீன் உண்டாகிறது . 


CH,-6C , H, + HN - H 


CH , – co 


HN 


NH 
Co -CH + 2C2H_OH 


Da 


H - N- H + H5czooc -CH , 


வினாக்கள் 


( 1 ) பாலி பெப்டைடுகள் என்றால் என்ன ? 


பாலி 


கிளை சினைத் தயாரிக்கும் முறைகளை விளக்கு . அதன் 
வேதிப் பண்புகள் யாவை ? 


( B ) புரதங்களின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக . 


23. பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 


ஒரு மூலக்கூற்றில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
ஹைட்ராக்ஸில் தொகுதிகளைக் கொண்ட சேர்மங்களைப் பாலி 
ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் என்கிறோம் . இரண்டு ஹைட்ராக்ஸில் 
உறுப்புகளைக் கொண்ட சேர்மங்களை டைஹைட்ரிக் ஆல்கஹால் 
கள் என்றழைக்கிறோம் . இவை கிளைக்கால்கள் என்ற பெயரைக் 
கொண்டிருத்கின்றன . 


பெயரிடுதல் 

சம்பந்தப்பட்ட ஒலிஃபீனின் பெயரிலிருந்து கிணாக்கால்கள் 
பெயர்களைப் பெறுகின்றன . 


எத்திலீன் கிளைக்கால் 


CH , OH 
CH , OH 
CH ,OH 
CHOH 


ப்ரொப்பிலீன் களைக்கால் 


CH ,, 


1.U. P , A. C முறைப்படி இவ்வகைச் சேர்மங்களின் பின்ன 
டைவு டையால் எண்களைக் கொண்டு ஹைட்ராக்ஸில் தொகுதி 
களின் இருப்பிடம் காட்டப்படுகிறது . 


CH , -CHOH - CHOH ப்ரொப்பேன் 1 : 2 டையால் 


CH , - OH 


எத்திலீன் கிளைக்கால் 


CH , -- OH 


கிளைக்கால்கள் தொகுதியில் முதல் சேர்மம் இது . 


166 


கரிம வேதியியல் 


தயாரிப்பு 

( 1 ) காரங்கொண்ட நீர்த்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 
டுக் கரைசலில் எத்திலீனைச் செலுத்த இதனைப் பெறலாம் . 


CH , 


CH , OH 
+ H , 0 + [ 0 ] - > | 

CH , OH 


CH , 


( 2 ) ஹைப்போ குளோரஸ் அமிலத்தில் எத்திலீனைச் செலுத் 
தும்போது குளேரோ ஹைட்ரின் கிடைக்கிறது . இச்சேர் 
மத்தை சோடியம் பைக்கார்பனேட்டுடன் கொதிக்க வைத்து 
நீராற்பகுத்து எத்திலீன் கிளைக்கால் பெறப்படுகிறது 


CH , 

CH.CH 
|| + HOCI 
CH , 

CH ,OH 
CH , CI 

CH ,OH 
| + NaHCO .-- > | + NaCl + CO , 
CH , OH 

CH ,OH 


3 . எத்திலீன் டைபரோமைடை நீர்த்த சோடியம் ஹைட் 
ராக்ஸைடால் நீராற்பகுத்து இதனைப் பெறலாம் . 


CH , -- Br NaOH ( நீர்த்த ) CH , OH 


* WWww காக 


CH ,, --- Br 


CH , OH 


4. நீர்த்த ஹைட்ரோக் குளோரிக் அமிலத்துடன் எத்திலீன் 
ஆக்ஸைடை வினையுறச் செய்து எத்திலீன் கிளைக்காலைத் தயாரிக் 
கலாம் . 


Hel 


CH , OH 


( H , 
| 20 + H2O 
CH2 


CH , OH 


எத்திலீன் கிளைக்கால நிறமற்ற பாகுபோன்ற திரவம். இனிப் 
புச் சுவை கொண்டது. நீரிலும் ஆல்கஹாலிலும் கரையும் . ஈ தரில் 
கரையாது . 

கரைப்பானாகவும் உறையெதிர்ப் பொருளாகவும் 
( antifreeze ) பயன்படுகிறது . விமான இறக்கையில் ஐஸ் உண் 
டாவதைத் தடுக்கவும் பயன்படுகிறது 


பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 


167 


வினைகள் 


1. இரண்டு ஓரிணை ஆல்கஹால் தொகுதிகள் இருப்பதால் 
ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய்கையில் பல இடைநிலைப் 
பொருள்கள் உண்டாகின் றன . இறுதியாக ஆக்ஸாலிக் அமிலம் 
பெறப்படுகிறது . 


CH , OH 


[ 0 ] 


CH ,OH 


COOH 
> 

COOH 


COOK 


CH , OH 


2. 50 ° C- ல் சோடியத்துடன் வினையுறச் செய்யும்போது 
ஒரு ஹைட்ராக்ஸில் தொகுதி மட்டும் வினையுறுகிறது . வெப்ப 
நிலையை 160 ° -க்கு உயர்த்தினால் டைசோடியம் பெறுதி கிடைக் 
கிறது . 


CH , OH Na 


CH ,ONa Na CH , ONa 
CH , OH 180 ° c CH , ONa 


CH , OH 


50 


ஹைட்ரஜன் குளோரைடு 160 ° C- ல் எத்திலீன் கிளைக்காலை 
எத்திலீன் குளோஹைட்ரினாக மாற்றுகிறது . 

2000C- ல் வினை 
நிகழும்போது எத்திலீன் குளோரைடு கிடைக்கிறது . 


-- 


CH , OH HCI CH , C ! HCI CH , C ! 
| 
CH ,OF 160 CH , OH 200 CH , C1 

எத்திலீன் குளோரோ எத்திலீன் 
ஹைட்ரின் 

குளோரைடு 


பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால் கினிசரல் 

ஒரு மூலக்கூற்றில் மூன்று ஹைட்ராக்ஸில் தொகுதிகளைக் 
கொண்டிருக்கும் கிளிசராலை ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் என்று 
கொள்கிறோம் . இதில் இரண்டு ஒரிணைய ஹைட்ராக்ஸில் தொகு 
திகளும் , ஓர் ஈரிணை ஹைட்ராக்ஸில் தொகுதியும் இருக்கின்றன .. 


CH ; -- OH 
| 
CH - OH 


CH , - OF 


, 


168 


கரிம வேதியியல் 


தயாரிப்பு 

1. ஒலீயிக் , ஸ்டியரிக் போன்ற அமிலங்களுடன் கிளிசரால் 
வேதிச் சேர்க்கையுற்ற நிலையில் விலங்கின - தாவர எண்ணெய் 
களர்கவும் கொழுப்புகளாகவும் காணப்படுகிறது . இச்சேர்மங் 
களைச் ( எண்ணெய்கள் , கொழுப்புகள் ) சூடான நீரிய சோடியம் 
ஹைட்ராக்ஸைடுடன் வினைப்படச் செய்யும்போது சோப்புடன் . 
கிளிசராலும் கிடைக்கிறது . பின்னர்க் கிளிசரால் தூய்மைப்படுத் 
தப்படுகிறது . 

C ,, H , -coo - CH , 
C. , H , .- COO - CH + 3NaOH -- 


ப 


C , H. - coo -CH, 


CH , - OH 
| 
CHOH + 3C ,, H3 -- COONa 
CH , OP 
சோடியம் ஸ்டியரேட் 


2. கிளிசரால் கீழே விவரிக்கப்பட்டுள்ள தொகுப்பு முறை 
யிலும் தயாரிக்கப்படுகிறது . 

500 ° C- ல் ப்ரொப்பீன் குளோரின் ஏற்றப்படுகிறது . 


Cl , + CH - CH = CH - > CH , Cl - CH = CH , 

அலைல் குளோரைடு 


35 ° C- ல் குளோரின் நீருடன் வினைபடும்போது இச்சேர்மம் 
கிளிசரால் 1 : 3 டைக்குளோரோ ஹைட்ரினாக மாற்றப்படுகிறது . 


--CH , = CH - CH , Cl + Cl , + H , O -7 CH , - CH - CH , 

Ici UH Ul 
இச்சேர்மத்தை நீர்ம கால்சியம் ஹைட்ராக்ஸைடுடன் 60 - ல் 
வினைபுரியச் செய்யும்போது எபிக் குளோரோ ஹைட்ரின் கிடை 
கிறது . 
2 CHp - CH - CH ,c ! + Ca(OH ), -- 2 CH -CH - CHzc { + rack , + 2HQ 
de . 


z 


* OH 


பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 

160 
இறுதியாக அழுத்தத்தில் சோடியங் ஹைட்ராக்ஸைடுடன் 
150 ° C- ல் வினை நிகழ்த்திக் கிளிசரால் வடுவிக்கப்படுகிறது . 


CH2- CH2- CH2Cl+ NGO H + H20 - CH2- CH - CH2 + Nocl 
1/ 


ப 
он 


ப 
OH OH 


பண்புகள் : 

கிளிசரால் கிளிசரின் என்றும் அழைக்கப்படுகிறது . நிறமற்ற , 
மணமற்ற , பாகுபோன்ற திரவம் . இதன் கொதிநிலை 290 ° C . 
கருடன் எல்லா விகிதத்திலும் கலக்கவல்லது . இனிப்புச் சுவை 
கொண்டது . 


வினைகள் 


1. சோடியம் உலோகம் கிளிசராலுடன் வினைபுரியும்போது 
ஒரு ஹைட்ராக்ஸில் ஹைட்ரஜன் மட்டுமே இடம் பெயரச்செய் 
யப்படுகிறது . 
2CH , OH - CHOH -- CH , OH + 3Na 

- 2CH , OH - CHOH - CH , ONa + H , 


2. 100 ° C . வெப்ப நிலையில் இரண்டாவது ஓரிணை ஆல்க 
ஹால் தொகுதியும் வினையில் ஈடுபட்டு டை சோடியம் 1 : 3 கிளி 
சராக்ஸைடு கிடைக்கிறது 
2CH , OH - CHOH - CH , ONa + 2Na 

- 2CH ,ONS - CHOH - CH , ONa + H , 


3. நீர்த்த நைட்ரிக் அமிலம் அல்லது சோடியம் ஹைப்போ 
குளோரைட்டால் ஆக்ஸிஜனேற்றப்படும் போது கிளிசரால் 
டிஹைடும் , கிளிசரிக் அமிலமும் கிடைக்கின்றன . 
CH , OH - CHOH - CH , OH → CHOH - CHOH - CHO 

--- > CH , OB - CHOH - COOH 
( 4 ) அசிட்டிக் அமிலத்துடன் நெடுநேரம் வினைபுரியும் 
து கிளிசரில் ட்ரை அசிட்டேட்டுக் கிடைக்கிறது . 

HO --- CH , CH ,-C00 - CH , 

CL 
3CH , - ( 0OH + HO - CH - > CH , -C00- ( H + 3H , 0 

– 
| 
HO -- CH , 

CH .-- COO - CH , 
கிளிசரில் ட்ரை அசிட்டேட்டு 


போது 


| 


170 


கரிம வேதியியல் , 


ஸ்டியரிக் , பால்மிடிக் போன்ற அமிலங்களின் இம்மாதிரி 
யான எஸ்ட்டர்கள் தாம் எண்ணெய்களுட கொழுப்புகளுமாம்.. 


( 5 ) அடர் கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலம் இரண்டின் 
கலவை கிளிசராலும் சாதாரண வெப்ப நிலையில் வினைபுரியும் 
போது நைட்ரோ கிளிசரின் என்று பிழைபட அமைக்கப்படும் 
கிளிசரில் ட்ரைநைட்ரேட்டுக் கிடைக்கிறது . 


CH , OH HONO ,, Cli , -ONO , 
| 
CHOH + HONO , -- CHI - ONO , + 3H , 0 
| 
CH , OH HONO ,, CH - ONO , 

கிளிசரால் ட்ரை நைட்ரேட்டு 


நைட்ரோ கிளிசரின் ஒரு வெட் , பொருள் , டைனமைட்டுத் 
தயாரிப்பில் இது பயன்படுகிறது . 


கிளிசராலைச் 


( 6 ) பொட்டாசியம் பைசல்பேட்டுடன் 
சூடாக்கினால் அக்ரொலீன் உண்டாகிறது . 


CH , 


CH , OH 
CHOH 


CH , 
2H , O 

C - H , O 
+ CH 

|| 
CHOH 


CH 
| 
CHO 


CH , OH 


( 7 ) ஹைட்ரஜன் குளோ .. 190 °C வெப்பநிலையில் 
கிளிசராலில் செலுத்தும் போது ஓரிணை ஹைட்ராக்ஸில் தொகுதி 
கள் குளோரினால் இடப்பெயர்ச்சி அடையச் செய்யப்படுகின்றன . 
தயனில் குளோரைடு மூன்றாவது ஹைட்ராக்ஸைடு தொகுதி 
யைக் குளோரின் இடம் பெயரச் செய்கிறது . 


CH , OH CHC 

CFI , CI 
| HCIL 

HC | 
CHOH --- CHOH --- CHOH 
| 

| 
CHOH 

CH , OH CH , C 


CH , Cl 
SOCI , | 
+ CHCIL 

| 
CH , CR 


பாலி, ஹைட்ரிக் ஆல்கஹால்கள் 


17f 


வினாக்கள் 


( 1 ) கிளிசரால் தயாரிக்கப்படும் முறையை விவரி : 
( 2 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களுடன் கிளிசரால் 

எவ்வாறு வினைபடுகிறது ? 


1 


( 1 ) அடர் நைட்ரிக் அமிலம் 
( 2 ) பொட்டாசியம் பைசல்பேட்டு 
( 3 ) அசிட்டிக் அன்ஹைட்ரைடு 


24. அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டர் 
அல்லது எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டு 


அசிட்டோ அசிட்டிக் அமிலம் CH , -Co - CH , -- COOH 
என்ற வாய்பாட்டைக் கொண்டுள்ளது . இஃது ஒரு 3 - கீட் 
டோனிக் அமிலமாகும் . இதனுடைய எத்தில் எஸ்ட்டர்தான் எத் 
தில் அசிட்டோ அசிட்டேட்டு. 


தயாரிப்பு 

இரண்டு எத்தில் அசிட்டேட்டு மூலக்கூறுகள் சோடியம் 
ஈதாக்ஸைடு முன்னிலையில் கிளேஸன் கூடுதல் ( Clasan andusa 
tion ) வினையில் ஈடுபடும்போது சோடியம் பெறுதியாக எத்தில் 
அசிட்டோ அசிட் டேட்டு உண்டாகிறது . இந்த வினையைக் கீழே 
காட்டியபடி குறிக்கலாம் . 


Cahis Ona 


CHs - cob c_H, + HicH , - Coo c2H ; 


* 


[ CH - CO - CH - COOC, H ] Nat + C , H , OH 
எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டின் 

சோடியம் பெறுதி 
இஃது ஒரு மீள் வினை . எனவே , அதிகப் பலனைப் ( Yicld ) 
பெற வேண்டுமானால் காய்ச்சி வெடிப்பதன் மூலம் ஆல்கஹால் 
நீக்கப்படல் வேண்டும் . சோடியம் பெறுதியுடன் ஹைட்ரோ 
குளோரிக் அமிலம் போன் ல கனிம அமிலத்தை வினைபடுத்து 
வதன் மூலம் எத்தில் அசிட்டோ அசிட்டெட்டுப் பெறப்படு 


கிறது . 


பண்புகள் 

எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டு 180 ° C- ல் கொதிக்கும் ஒரு 
திரவம் நீரில் கரைவதில்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினை 
களிலெல்லாம் இஃது ஒரு கீட்டோனாகச் செயல்படுகிறது . 


அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டர்.......... 


178 


1. சோடியம் பைசல்ஃபைட்டுடன் இது பைசல்ஃபைட்டுக் 
கூட்டுச் சேர்மத்தைக் கொடுக்கிறது 


CH - C - CH - COOC, H , + NaHSO, -- > 

он 


CH ,-c - CH -COOC , H , 

SUN 


2. ஹைட்ரஜன் சயனைடுடன் சயனோஹைட்ரினைக் கொடுக் 
து . 

0 


CH , -C – CH , -COOC, H , + HCN - > 

OH 
CH , C - CH - COOC, H , 

U - 

N 
CN 


( 3 ) ஃபினைல் ஹைட்ரஸீனுடன் ஃபீனைல் ஹைட்ரஸோனைக் 
கொடுக்கிறது . 


CH , -Coo C , Hs 

CH₂ - Coo C₂ H3 
| 
CH2- Cáo + HN - HN - C6H4 - CH - C = N - NH - C6 F , 


இவ்வினைகளின்படி எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டிற்கு 
CH , -Co - CH , -COOC , H , என்ற வாய்பாடு பொருந்துகிறது . 
பிராங்க்லாண்ட் மற்றும் போ ஆகியோர் எத்தில் அசிட்டோ 
சிட்டேட்டு மேற்கண்ட வாய்பாட்டைக் கொண்டிருப்பதாகக் 
ருதினார்கள் . 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினைகளில் அஃது ஓர் ஆல்கஹா 
லாகச் செயல்படுவதைக் காணலாம் . 


( 1 ) சோடியம் உலோகம் எத்தில் அசிட்டோ அசிட்டேட் 

வினை புரிந்து சோடியம் பெறுதியைக் கொடுக்கிறது . 
ரஜன் வெளிவிடப்படுகிறது . 


174 


கரிம வேதியியல் 


OH 

ONa 

Na 
CH , -C = CH - COOC, H , + CH - C = CH - COOC , H , 


. 


( 2) எத்தனாலில் கரைத்த புரோமின் நிறமிழக்கச் செய் 

எனவே , ஒலிஃபீன் போன்று இரட்டைப் பிணைப்பைக் 
கொண்டிருப்பது புலனாகிறது . 

( 3 ) ஃபெர்ரிக் குளோரைடுடன் செங்கரு நீல நிறத்தைக் 
கொடுக்கிறது . 


இத்தன்மைகளிலிருந்து அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டர் 
கியூத்தர் கருதியபடி CH - C = CH - COOC , H , என்ற வாய்பாட் 


OH 
டைக் கொண்டிருத்தலைக் காண்கிறோம் . 


இடட்ட 


டாட்டா மெரிஸம் ( இயங்குச் சமநிலை ஐசோ மெரிஸம் ) 

அசிட்டோ, அசிட்டிக் அமிலம் இருவகையில் செயல்படக் 
காரணம் அது கீட்டோ , ஈனால் என இரண்டு வடிவங்களில் 
இருப்பதேயாம் . இவ்விரண்டு வடிவங்களும் கீழே காட்டியபடி 
இயங்குச் சமநிலையில் இருக்கின்றன . 


O 

OH 

| 
CH , -0 – CH , -COOC, H , A CH - C = CH - COOCH. 
கீட்டோ வடிவம் 

ஈனால் வடிவம் 


அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டரின் திரவத்தில் 7 சதம் ஈனால் 
வடிவமாகும் . ஒன்று மற்றொரு வடிவமாக மாற்றம் உறுகின்ற 
இந்த நிகழ்ச்சியை டாட்ட மொஸம் என்கிறோம் . CH , --லிருந்து 
ஹைட்ரஜன் அணு கார்பனைல ஆக்ஸிஜனை அடைந்து கீட்டோ 
வடிவம் ஈனால் வடிவமாகிறது , 


1 


கார்பனைல் தொகுதியை அடுத்து இருக்கும் மெதிலீன் 
அவலது மெதைன் CH- 
சேர்மங்கள் ஈனால் ஆதல் எளிதாகிறது . CH , - தொகுதியை 
அடுத்து ஒரு 

தொகுதி மட்டும் இருந்தால் ஈனால் 


c =0 தொகுதி 


சிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டர்...... 


175 


மாற்றம் எளிதில் நிகழ்வதில்லை . இரண்டு கார்பனைல் தொகுதி 
யுடன் இணைந்துள்ள மெதிலீன் தொகுதியைச் சேர்மம் கொண்டி 
பருப்பின் ஈனால் வடிவச் சேர்மம் மிகுவதைக் காண்கிறோம் . 


எடுத்துக்காட்டு 

அசிட்டொனில் அசிட்டோன் CH ; -CO -- CH , - Co - CH . 
இம்மாதிரியான மெதிலீன் உறுப்பை வினையுறு மெதிலீன் 
உறுப்பு என்கிறோம் . எத்தில் அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டர் 
வினையுறு மெதிலீன் உறுப்பைக் கொண்டிருத்தலைக் காண்க . 


ப 


பெட்ரோலில் எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டு எஸ்ட்டரை 
79 °C- க்குச் குளிரச் செய்து கீட்டோ வடிவம் பெறப்படுகிறது . 


தொகுப்புக்கலையில் ( Synthesis ) அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட் 
டயின் பயன்கள் 


( 1 ) கட்டோன்கள் தயாரித்தல் 

சோடியம் ஈதாக்ஸைடுடன எத்தில் அசிட்டோ அசிட் 
டேட்டு அதன் சோடியம் பெறுதியைக் கொடுக்கிறது . 
CH , CO – CH , -COOC, H , + C , H , ONa + 

Na * ( CH - CO - CH - COOCH .] + C , H , OH 
சோடியம் பெறுதி அல்க்கைல் ஹேலைடுகளுடன் வினைபுரிந்து C. 
அல்க்கைல் பெறுதிகளைக் கொடுக்கிறது . 
Na + [ CH --CO - CH - COOC,HJ + C , H , Br - > 

CHI , COCH - COOC, H , + NaBr 


C , H , 


எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டு அல்லது அதன் அல்க் 
கைல் பெறுதி செறிவு குறைந்த நீரிய அல்லது எத்தனாலில் 
கரைத்த பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடுடன் 

கொதிக்க 
வைக்கும்போது கீட்டோன்கள் வருபொருள்களாகின்றன . 
CH3 - CO - CH - COOC, H , + KOH 
- > CH ; --- C ( ) -- CHs + K , C ) , + C , H , OH 

KOHL 
CH - CO - CH - COOC, H , - > CH - CO - CH = CH - CH, 

மெத்தில் ப்ரொப்டைல் 

கீட்டோன் 


ch , 


176 


கரிம வேதியியல் 


( 2 ) கொழுப்பு அமிலங்கள் தொகுத்தல் 

எத்தில் அசிட்டோ - அசிட்டேட்டோ , அதன் அல்க்கைல் 
பெறுதியோ செறுவுமிகு , எத்தலின் கரைத்த பொட்டாசியம் 
ஹைட்ராக்ஸைடுடன் கொதிக்க வைக்கும் போது கொழுப்பு 
அமிலங்கள் வருபொருள்களாகின றன . 
CH - CO - CH - COOC, H . + 2KOH 

- > CH , - COOK + CH , -- COOK + C , H , OH 
CH - CO - CH - COOC , H , > CH . - CH , - CH , - COOH 

அடர் KOH -ப்யூட்டிரிக் அமிலம் 
C , H , 


( 8 ) டைக்கார் பாக்ஸிலிக் அமிலங்கள் 
எஸ்ட்டரின் ஹேலஜன் 

ஹேலஜன் பெறுதியை அசிட்டோ 
அசிட்டிக் எஸ்ட்டரின் சோடியம் பெறுதியுடன் வினைப்படுத்திப் 
பின்னர் அமில , நீராற்பகுப்புக்கு உட்படுத்தி டைக்கார்பாக்ஸி 
லிக் அமிலம் பெறப்படுகிறது . 


[ CH , CO – CHỮcooC, H , Na + Cl – CH, COOC, H . + 

CH - COOC, H , செறிவுமிகு CH , -- COOH 
CH - 
CH - CO - CH - COOC , H , 
do 

KOH 

CH , -COOH 
சக்ஸினிக் அமிலம் 


தயாரிப்பில் 


( 4 ) மாற்றணு வனையச் சேர்மங்கள் தயாரித்தல் 

ஆன்டியிரின் ( அல்லது ஃபீனஸோன் ) 
அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டர் பயன்படுகிறது . 

H , O 
CH - CO - CH - COOC , H , - > CH = C = CH - COOC, H , 

, , 
+ 
CH - NH – NH , 

N - NHẠC , H , 


, 


- C , H , OH 


CH5 - C - CH , (1) ஐலோரொதல் 

| ( 2 ) மெத்திலேற்றம் 
N CO 


Chỉ , -C = 4 

| | 
CH3 - N 

Co 
NN 


K 


Cats 


அசிட்டோ அசிட்டிக் எஸ்ட்டர் 


177 


ஆண்டிபிரின் நீரில் கரையும் வெண்மையான தூள் . நோவு 
குரைப் பானாகவும் , காய்ச்சல் தணக்கும் மருந்தாகவும் இது 
பயன் படுத்தப்படுகறது . ஆஸ்ப்பிரின் , ஃபெனாஸிடின் கேஃபீன் 
ஆகியவற்றுடனோ, தனத்தோ மருந்துப் பொருள்களாகப் பயன் 
படுத்தப்படுகிறது . 


வினா 


( 1 ) சிறு குறிப்பு வரைக : 

கு டாட்டாமெரிஸம் ஆன்டிபிரின் 
( 2 ) எத்தில் அசிட்டோ அசிப்டேட்டு 

எவ்வாறு 
தயாரிக்கப்படுகிறது ? அதலிருந்து கீழே கொடுக் 
கப்பட்டுள்ள சேர்மங்கள எவ்வாறு தயாரிக்கப் 
படுகின்றன ? 

n- ப்யூட்டிரிக் அமிலம் 
சக்சினிக் அமிலம் 
மெத்தில் ப்ரொப்பைல் கீட்டோன் 


12 


25. அரோமேட்டிக் சேர்மங்கள் 
பென்ஸீன் மற்றும் உடனொத்த சேர்மங்கள் 


8.0 ஆம் ஆண்டில் ஃபாரடே ஒரு புதிய ஹைட்ரோ கார் 
பனைத் தனப்படுத்தினார் . இதனைத் திமிங்கல எண்ண / லிருந்து 
பொறார் போந்தி , பிசின் மற்றும் சி ப்பான மணங்கொண்ட 
இலவங்க எண்ணெய் முதலானவற்றிலிருந்து வேதியியலார் சில 
கரியச் சேர்யங்களைத் தயாரித்தனர் . இதற்கு முன் அறிமுகமா 
யிருந்த கரிச் சேர்மங்களிலி நந்து இ வை மாறுபட்டி ருக்கன . 
எடுத்துக்காட்டாக இவற்றில் கார்பனின் விகிகம் அதிகமாயிருக் 
கிறதுநித்த தன்மை உடையவை எளிதில் ஆக்ஸிஜனேற் 
றம் இயலாது . 

மிட்செர்லிக் ( Miischerlich ) என்பார் 1833 ஆம் ஆண்டில் 
சாம்பராணிலிருந்து அமிலத் தன்மை கொண்ட ஒரு சேர்மத் 
தைத் தயாரிதார் . இகற்கப் பென்சோயிக் அமிலம் என்று பெயர் 
டப்பட்டது . இச்சேர்மத்துடன் சுண்ணாபு சேர்த்துச் சூடாக்கி 
முனனர் ஃபாரடேயினால தனிப்படுத்தப்பட்ட அதே ன ஹட்ரோ 
காபனப் பெற்றார் . அந்த ஹைட்ரோ கார்பன் பென் ஸீன் 
என்று பெயரிடபபட்டது 184 )-ல் ஹாஃப்மன் இதே சேர்மம் 
கிலக - ரித்தரிலும் காணப்படுவதை அறிந்தார் . எல்லா அலிஃ 
பேட்டிக சேர்மங்களுக்கும மீதேன் அடிப்படையாக இலங்குவது 
போல அரோமேட்டிக் சோமங்கள் எல்லாவற்றையும் பென் 
ஸீனின பெறுதிகவாகக் கொள்ளலாம் . 


பென்ஸினுடைய மூலக்கூறு வாய்பாடு C.H ... அலிஃபேட்டிக் 
சேர்மங்களு டன் ஒப்பு நோக்க இஃது அதிகமக நிறைவுறாத் 
தன்மை கொண்டிருத்தல் வேண் டுமன்றோ ? C , H , என்ற வாய் 
பாட்டிற்கு நேர்த்தொடர் அமைப்பு வாய்பாடு எழுதலாம் . 


( • -ம் ) CH = C - CH , - CH , - ( = CH இந்த அமைப்பைக் 
கொண்ட சேர்மம் ஏற்கனவே அறிமுகமான ஒன்று தான் ( டை 


அரோமேட்டிக் சேர்மங்கள் பென்னீன் .... 


179 


ப்ரொப் பார்ஜில் ) . இஃது அசிட்டிலீன் போன்று கூட்டு வினை 
களில் ஈடுபடுகிறது . பென்ஸீனும் சிலபோது கூட்டு வனைகளில் 
ஈடுபடுகிறது . எடுத்துக்காட்டாக , ஹைட்ரஜன் , குளோரின் , 
புரோமின் மற்றும் ஓஸோன் ஆகியவை சேர்க்கையுறுகின்றன . 
ஆனால் ஹைட்ரஜன் ஹேலைடுகள் , கந்தக அமிலம் இவற்றுடன் 
பென்ஸீன கட்டு வினையில் ஈடுபடுவதில்லை . பொட்டாசியம் 
பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தினால் ஹைட்ராக்ஸில் 
தொகுதிகள் சேர்க்கையு றுவதில்லை . இந்தவகையில் இரட்டைப் 
பிணைப்பு அல்லது மும்மைப் பிணைப்புகள் கொண்ட சேர்மங் 
களிலிருந்து பென்ஸின் வேறுபடுகிறது . 


ஒரு ஹைட்ரஜன் அணுவை மட்டும் பதிலீடு செய்வதால் 
C.H. - X என்ற ஒரே ஒரு சே மம் மட்டுமே பெறப்படுகிறது , 
எனவே , ஆறு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரே மாதிரித் தன்மை 
யைப் பெற்றிருக்கின்றன என்பது தெளிவாகிறது . 


பென்ஸீனின் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களைப் பதிலீடு 
செய்கையில் ஐ சொமர்களான மூன்று சோமங்கள் வரப்பெறு 
கிறோம் . 


1865 - ஆம் ஆண்டில் கெக்குலே ( Kekule ) மேற் சொன்ன 
தன்மைகளுக்கெலலாம் காரணமாக இருக்கும்படியான ஓர் 
அமைப்பைத் தந்தார் . 


-C 


? 


16 


5 


பு 


-C 


இம்மாதிரியான அமைப்புச் சரியென்றால் C.H.X , என்ற 
வாய்பாட்டிற்கு உரிய சேர்மங்கள் நான் காக இருத்தல வேண்டும் . 

னால் மூன்று சேர்மங்கள் மட்டுமே வரப்பெறுகின்றன , 
எனவே, கெக்கு லே மாறி மாறி வருகின்ற இரட்டைப் பிணைப்பு 
கள் நிலையாக இருப்பதில்லை . . மூலக்கூற்றைச் சுற்றி ஊசலாடிக் 
கொண்டிருக்கினறன " என்ற கருத்தை வெளியிட்டார் . அதன் 


180 


கரிம வேதியியல் 


படி பென்ளீன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வாய்பாடு 
களுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதாகக் கொள் 
கிறோம் . 


U-I 


--- 


3 


ஆறு கார்பன் 

அணுக்களைக் கொண்ட கரு அல்லது 
ளையம் தான் அரோ பேட்டிக் சேர்மங்களின் தனிச் சிறப்பு . 
சரு வளையம் என்ற சொற்களை முதலில் பயன்படுத்தியவர் 
கெக்குலேதான் ( H , என்ற கொகுதி ஹைட்ரஜ னுக்கும் பதிலீடு 
செய்யப்பட்டிருந்தால் அதனைப் பக்கத்தொடர் என்று குறிப் 
பிட்டார் . 


சைக்லோ ஹெக் சேன் என்ற சேர்மம் வளைய அமைப்பை 
உடையதாயினும் அஃது ஒருநிறைவுற் ஹைட்ரோகார்பனாதம் . 
அதனை அல்க்கேன்கள் போன்றது எனலாம் . 


தீலின் ( Thielt ) பகுதி இணை திறன் கொள்கைப்படி பென்ஸி 
னின் அமைப்புக் கீழே காட்டப்பட்டுள்ளது போல் குறிக்கப் 


படுகிறது . அதன் நிலைத்த தன்மையை விளக்குவதாக இஃது 
இருக்கிறது 

பென் ஸீனின் அரோமேட்டிக் இயல்புக்குக் காரணம் உடன் 
சைவு தான் என்பது எலலோராலும் ஏற்றுக் கொள்ளப்பட்ட 
கருத்து . இதன்படி பெலஹீன் கீழ்க்கண்ட அமைப்புகளின் 
உடன் இசைவுக் கலப்டாகும் ( Hybrid ) இவற்றில் எந்த ரு 


அரோமேட்டிக் சேர்மங்கள் பென்ஸீன் 


181 


வாய்பாடும் பென்ஸீனின் தன்மைகள் முழுவதையும் வெளிப் 
படுத்து வதாய் இல்லை . 


- 


-- 


முதல் இரண்டு அமைப்புகளும் 80 சதப் பென்ஸின் இயல்பு 
களுக்குக் காரணமாக இருக்கின்றன . 


உடனிசைவு கொள்கைப்படி C - C பிணைப்பு இரட்டைப் 
பிணைப்பின் தன்மைகளையும் கொண்டிருத் கல் வேண்டும் , அடுத் 
தடுத்துள்ள கார்பன் அணுக்களுக்கிடையிலுள்ள நீளம் அளந் 
தறியப் பட்டுள்ளது . 


ஈகேன் ப்ரொப்பேன் போன்ற சேர்மங்களில் C - C பிணைப்பு 
நீளம் 1 : 34AL 


எத்திலீனில் C = C பிணைப்பு நீளம் 1 : 33A 


பென்ளினில் ( -C ன் நீளம் 1 : 39A 


பென்ஸீனில் C - C ன் நீளம் இரட்டைா பிணைப்புக்கும் 
ற்றைப் பிணைப்புக்கும் இடையில இருக்கிறது . மற்றும் 
பென்ஸீனில் ஆறு C- C நீளங்கள் சமமாக இருக்கின்றன . உடன் 
சைவு நிகழ வேண்டுமானால் பென்ஸீனில் ஆறு கார்பன் 
அணுக்களும் ஒரு தளத்தில் இருத்தல் வேண்டும் . X- கதிர் 
பகுப்பிலு D , இரு முனைத் திருப்புத்தி மனை அளந்தும் , ராமன் 
நில, புற செக்கிற நிறகிலிலிருந்தும், எலெக்ட்ரான் விளிம்பு 
வளைவுப் புகைப்படமெடுத்தும் இந்த உண்மை 

உண்மை உணரப்பட் 
டுள்ளது . 

ராபின்ஸன் கருத்துப் படி கார்பன் அணுக்களை இணைக்கப் 
போதுமான அளவுக்கு மேல் ஆறு எலெக்ட்ரான்கள் இருக்கின் 
றன . ஒவ்வொரு கார்பனின் பங்காக ஓர் எலெக்ட்ரான் 

இரு 

க் 
கிறது . இந்த ஆறு எலெக்ட்ரான்களும் ஒன்றிணைந்த தொகுதி 
யாகச் செயல்படுவதுதான் 

அரோமேட்டிக் இயல்புக்குக் 
காரணம் என்றா கிறது . 


182 


கரிம வேதியியல் 


நாம் சாதாரணமாகப் பென் ஸீனைக் கீழே காட்டப்பட் 
டுள்ளதுபோல் குறிக்கிறோம் . 


ஒரு ஹைட்ரஜன் அணுவை மட்டும் பதிலீடு செய்யப்பட்டுப் 


பெறப்படும் சேர்மத்தைச் சாதாரணமாக 


என்று 


குறிப்பிடுகிறோம் . X - பதிலீடு செய்யப்பட்ட அணு அல்லது 
தொகுதி . 


இணை திறன் ஒன்று கொண்ட C.H.- ஐ ஃபினைல் தொகுதி 
என்று அழைக்கிறோம் . அதனை அரைல் தொகுதி என்றும் 
பொதுப்படையாகக் குறிப்பிடுகிறோம் . 

பென்க்ஷனுடைய இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களைப் பதி 
வீடு செய்யப் பெறப்படும் மூன்று ஐசொ மர்களைக குறிப்பிடும் 
முறை . 


ஆர்த்தோ 


மெட்டா 


பேரா 


பென்ஸீன் வளையத்தில் இணை திறன் ஒன்று கொண்ட ஓர் 
அணு அல்லது தொகு கியைப் புகுத்தினால் அவ்வாறு புகுத்தப் 
பட்ட தொகுதி பென்ஸீன் வளையத்தில் மீதம் இருக்கிற ஹைட் 
ரஜன் அணுக்களின் வினை நிகழ்ச்சியைப் பாதிப்பகாக ருக் 
கிறது . இரண்டாவது ஹைட்ரஜன் அணுவைப் பதிலீடு செய்ய 
முனையும்போது இரண்டாம் தொகுதி அவ்வாறு தூண்டப்பட்ட 
ஹைட்ரஜனை 

ம் பெயரச் செய்கிறது . 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொசதிகள் இரண்டாவது பதி 
லீடு செய்யவரும் அணுவை அல்லது தொகுதியை மெட்டா 
விலைக்கு அனுப்புகின்றன . 


அரோமேட்டிக் சேர்மங்கள் பென்க்ஷன் ... 


188 


--SO , H , -- NO .-- CHO , -- COOH , -- CN 


கீழே தரப்பட்டுள்ள அணுக்கள் அல்லது தொகுதிகள் பதி 
லீடு செய்ய வரும் இரண்டாவது தொகுதியை ஆர்த்தோ நிலைக்கும் 
பாரா நிலைக்கும் செல்ல வழி செய்கின்றன . 

HCl, —OH – NH , CH , 


மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதி பென்ஸீன் வளையத்தில் 
புகுத்தப்பட்டால மேலும் பதிலீடு செய்வது கடினம சிறது . 
ஆனால் ஆர்த்தோ , பேரா ஆற்றுப்படுத்து சில தொகுதிகள் 
இரண்டாவது பதிலீட்டை எளிதாக்குகின் றன . 


அரோமேட்டிக் சேர்மங்களின் ஆதாரம் 

நிலக்கரியைச் சிதைத்துக் காய்ச்சி வடிக்கும் போது நிலக்கரி 
வாயு , அம்மோனியா , நிலக்கரிதார் ஆகியவை வெளியேறுகின் நன 
கல்ரிக ( Coke ) தங்கிவிடுகிறது . நில + கரி வாயு ஓர் எரிபொருளாகப் 
பயன்படுகிறது . அமோனியா உரத் தயரிப்பல் உபயோகிக்கப் 
படுகிறது . நிலக்கரித் தா வேதிப் பொருள் தொழில்களுக்குத் 
தேவையான பல கச்சாப் பொருள்களின் இருப்படமாக இருக் 
கிறது . நிலக்கரித் தாரில் பென்ஸீன் , டொலுவீன் , ஸைலீன்கள் 
மற்றும் கார்பாலிக் அமிலம் போன்ற முக்கியச் சேர்மங்கள் 
இருக்கின் றன . 

நிலக்கரித் தாரைப் பின்னக் காய்ச்சி வடித்துப் பகுக்கும் 
போது வெளிவரும் வடிநீர்மங்கள் ( Distillate ) நான்கு பகுதிகளா 
கச் சேகரிக்கப்படுகின்றன . 


1. குறைச் செறிவு எண்ணெய் 170 C- வரைச் சேகரிக்கப் 
படுகிறது . இதில் பென்ஸீன , டொலுவீன் மற்றும ஸைலீன்கள் 
இருக்கின் றன . 

2. இடைச் செறிவு எண்ணெய் 170 ° C - லிருந்து - 30 ° C 
வரைச் சேகரிக்கப்படுவது . இதில் நாஃப்தலீனும் ஃபீனாலும் 
இருக்கின்றன 

3. மிகைச் செறிவு எண்ணெய் 2 : 0 ° C - லிருந்து 170 ° C - 
வரைச் சேகரிக்கப்படும் . இதில் நாஃப்தலீனும் நாஃப்தாலும் 
உள்ளன . 


4. ஆந்கரசீன் எண்ணெய் 276 ° C - லிருந்து 400 ° C - வரை 
சேகரிக்கப்படுகிறது . இதில் இருக்கும் முக்கியப் பொருள் ஆந்தர 
சீன் . 


184 


கரிம வேதியியல் 


( 5 ) மீதம் வாலையில் தங்கி விடுவது பிச்சு ஆகும் . 


குறைச் செறிவு எண்ணெய் நீரில் மிதக்கும் தன்மை கொண் 

காசக அமிலம் சேர்த்துக் கலக்கிய பின் அப்படியே 
இருக்கச் செய்தால் மேல் நிற்கம் எண் ணெய் அடுக்கைத் தனிப் 
படுத்தி நீரால சழுவிப் பினனர் சோடியம் ஹைட்ராக்ஸைடு 
கொண்டு கழுவி அடுத்துப் பின்னக் காயச்சி வடித்தலுக்கு 
உட்படுத்த படுகிறது 80 ° C- ல் பென் ஸீனும் , 110 ° C- ல் டொலு 
வீனும் 14J ° C- ல லைலீனும் பெறப்படுகின் றன . 


பென் ஸீன் C , H , 


( 1 ) குரைச் செறிவு எண்ணெயைப் பின்னக் காய்ச்சி 
வடித்து இதனைப் பெறலாம் . 


( ) பழுக்கக் காய்ச்சிய 

ஒரு கண்ணாடிக் குழாய் வழி 
அசிட்டி லீனைச் செலுத்திப் பாலிமர் ஆக்கம சய்தும் இதனை 
உண்டாக்கலாம் . 


் C , H , -- > C , H , 


( 3) கார அல்லது காரமண் உலோகங்களின் பென்சோயிக் 
அமில உப்பைச் சோடாச் சுண்ணாம்பு - ன் சேர்த்து வெப்ப 
மேற்றி இதனைச் சோதனைக் கூடத்தில் தயாரிக்கலாம் . 


C ,HCOONa + NaOH -- > CH4 + Na2CO , 


( 4 ) ஃபீனால் ஆவியை வெப்பமாக்கப்பட்ட துத்தநாகத் 
தூள்மீது செலுத்தினால் ஃபீனால் ஒடுக்கம் அடைந்து பென்ஸி 
னாக மாறுகிறது . 


C , H ,OH + Zn -- > CH , + Zno 


பென் ஸீனின் பண்புகள் 

இஃது ஒரு நிறமற் 7 , தீப்பற்றி எரியும் திரவம் இதன் 
கொதிநிலை < 0 ° C . உருகுநிலை 5. ° C புகைந் கொண்டு வெளிச் 
சம் தரும் . சுடருடன் எரியும் . கொழுப்பு , பிசின் , அயோடின் 
ஆகியவை இதில் கரையும் . 


நிலைத்த தன்மை உடையது . ஹைட்ரோ சளோரிக் அமி 
லமோ , காரங்களோ ஆக்ஸிஜனேற்றி களோ தனை ஏதும் 


அரோமேட்டிக் சேர்மங்கள் பென் ஸீன் ........ 

185 
பாதிப்பதில்லை . கூட்டு வினை களிலும் , பதிலீட்டு வினைகளிலும் 
ஈடுபடுகிறது . 


1. ஹைட்ரஜன் அணுக்களை இணை இணையாகக் கூட்டி 
முடிவில் சைக்லோ ஹெசேலைக் கொடுக்கிறது . 200 ° C - ல் 
நிக்கல அல்லது , பிளாட்டினக் கருப்பு இவ்வினை ககுத் துணையா 
கிறது . 


Ni 
C , H , + SH , -- > C , H ,, 

200C 


2. குளோரின் ( சிறு அளவில் புரோமின் ) பென்ஸீ னுடன் 
இருவகையாக வினைபடுகிறது . 


( அ ) ஹேலஜன் ஏற்றி என்று சொல்லப்படும் வினை ஊக்கி 
கள் இருந்தால் சூரிய ஒளி இல்லாதபோது பரலீட்டு வினை நடக் 
கிறது . இரும்பு , அயோடின் , அலுமினியம் , ரசக்கலவை , பிரிடின் 
என்பன சில ஹேலஜன் ஏற்றகள் . 


C.H , + C , -- > C.H , CI + HCI 


( ஆ ) வினை ஊக்சி இல்லாத நிலையிலும் , சூரிய வெளிச்சத் 
தில் கூட்டுவனை நடக்கிறது . பெறப்படும் சேர்மம் ஹெக்சா 
குளோரோ பென்னீன் . 


C ,H , + 3CL , 


C.H.Cl , 


இச்சேர்மத்தின் ஐஸமெர் காமெக்சேன் அல்லது 6 : 6.6 
என்ற பெயரில் பூச்சிக கொல்லியாகப் பயன் படுகிறது . 


( 3 ) பென்ஸினை அடர் கந்தக அமிலத்துடன் வினைபுரியச் 
செய்தால் பதிலீடு நிகழ்ந்து பென்ஸீன் சல்ஃபானிக் அமிலம் 
உண்டாகிறது . 


HO 


S. 


OH 

+ Hu 
SEO 


H HOT 


188 


கரிம வேதியியல் 


( 4 ) அடர் கந்தக அமிலம் , அடர் நைட்ரிக் அமிலம் இரண் 
டின் கலவையைப பென்ஸீனுடன் சேர்த்துக் கடலுக்கும்போது 
நைட்ரோ தொகுதி NO , மூலக்கூற்றில் புகுத்தப்படுகிறது . 


H + HO -NOZ 


NO, 


+ Ho 


இவ்வினையின் போது வெப்பம் வெளிவிடப் படுகிறது 
வெப்பநிலையினய உயரவிட்டால் இரண்டாவது நைட்ரோ 
தொகுதியும் புகுத்தப்படுகிறது . ஏற்கனவே இருக்கும் NO .: 
தொகுதி பெட்டா நிலைக்கு ஆற்றுப்படுத்தும் இயலபுடையதா 
தலின இரண்டாவது ரைட்பரா தொகுதி மெட்டா நிலைக்குச் 
செல்கிறது . 


NO,, 


N2 HNOS 


NOS 


மெட்டா டை நைட்ரோ 
பென்ஸின் 


( 5 ) நீரற்ற மெத்தில் குளோரைடை நீரற்ற பென்னீன் 
அலுமினியம் குளோரைடுக் கலவையில் செலுத்தும்போது 
டொலுவீன் கிடைக்கிறது . இம்மாதிரி வினையை ஃப்ரிடல் - 
க்ராஃப்ட் வினை என்கிறோம் . 


H +c - cn Ac , 


CHy 


+ HI 


பென்ஸன் 


அசிட்டைல் குளோரைடும் பென் ஸீனும் நீரற்ற அலுமினி 
யம் குளோரைடு முன்னிலையில் வினையுற்று அசிட்டோ ஃபீனொன் 
பெறப்படுகிறது . இதுவும் ஒரு ஃப்ரிடல் - க்ராஃப்ட் வினையாகும் . 


Co --CH , 


( " 


+ ce- oc - CH ; 


அரோமேட்டிக் சேர்மங்கள் பென்ஸீன் ........ 

182 
6. 410-4 ? C ° C- க்குச் சூடாக்கப்பட்ட பெனேடியம் பென் 
டாக்ஸைடுமேல் பென்ஸீன் அவி காற்று இரண்டின் கலவை 
யைச் செலுத்தும்போது மெலீஸிக் நீரில் பெறப்படுகிறது . 


+44 © 25 ceno + 2 coz + 2 + 20 


பயன்கள் 

சிறந்த கரைப்பானாகவும் . பெட்ரோலுடன் கலப்பதற்கும் , 
சாயங்கள , வெடிமருந்துகள் , மருந்துப் பொருள்கள் ஆகியவற் 
றைத் தயாரிக்கிற ஆதாரச் சேர்மமாகவும் பென்ஸீன் பயன படு 
கிறது . 


( H , 


டொலுவீன் Cg Ha - CH , 


1. டொலுவிக் அமிலங்களை அல்லது அவற்றின் கார , கார 
மண் உலோக உப்புக்களைச் சோடாச் சுண்ணாம்புடன் சேர்த்து 
காய்ச்சி வடித்து இதனைப் பெறலாம் . டொலுவிக் அமிலங்களின் 
அமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன . 


CHS 


CH ; 


CHy | 


( 


COOH 


CooH 


Tn 


COOH 
Þ 


CH - C , H – COONa + NaOH - > CH4 - C , H . + Na, CO 
2. ஃப்ரிடல்-க்ராஃப்ட் வினைவழியும் இதனைப் பெறலாம் . 


AICI , 
C , H , + CH , -Cl -- > C.H. - CH , + HCI 

( 3 ) பென்ஸீன் , மீதேன் இவற்றின் மானோ ஹேலஜன் 
பெறுதிகளை ஈரப்பசையற்ற ஈ சரில் சோடியத்துடன் வினை புரியச் 
செய்யும்போது டொலுவீன் கிடைக்கிறது . 


ci + 2a + c ( -CH , 


CH13 


+ 2Nacl 


188 


கரிம வேதியியல் 


( 4 ) க்ரெசால்களைத் துக்தராகத் தூள் கொண்டு ஒடுக்கும் 
போது டொலுவீன் வரப்பெறுகிறோம் . 


CH , = C.H.- OH + Zn – > CH3 – CH , + ZnO 


பண்புகள் 

டொலுவீனின் கொதிநிலை 110 ° C- நீருடன் கலக்காது . வேதி 
வினைகளில் ஈடுபடுதலில் பென்ஸீனை ஒத்திருக்கிறது . 


( 1 ) ஹைட்ரஜன் டொலுவீ னுடன் சேர்க்னகயு றுகையில் 
ஹெக்சாஹைட்ரோ டொலுவீன என்ற சேர்மம் கிடைக்கிறது . 

C.H - CH , + 3H , CH , -CH , 


( 2 ) குளோரின் டொலுவீனுடன் இரண்டு வகையாக வினை 
புரி றேது ( அ ) ஹேலஜன் ஏற்ற ( இரும்பு , அல்லது அயே டின் ) 
முன்னிலையில் வளையத்திலிருக்கும் ஹைட்ரஜன் 

அணுக்கள் 
ளோரினால் பதிலீடு செய்யப்படு கின்றன . ஆர்த்தோ குளோரோ 
டொலுவீனும் , பேராகுளோரோடொலுவீனும் வருபொருளா 
கின்றன . CH , CI 


கு 


CHy | 


CH₃ 


CH , C , 


cll 

மற்றும் 


Cl 


( ஆ ) ஹேல ஜன் வினைவேக மாற்றிகள் ஏற்றி இல்லாத 
போது பக்கத்தொடரில் பதிலீடு நிகழ்கிறது . முடிவில் கிடைப்பது 
ட்ரைக் குளோரோ பெறுதி ( Trichloroderivative ) குளோரினைக் 
கொதிக்கும் டொலுவீனில் செலுத்தும் போதும் அல்லது 

ளோரினைர் சூரிய ஒளி படும்படியாக வைக்கப்பட்ட டொலுவீ 
னில் செலுத்தும் போதும் இம்மாதிரியான வினை நிகழ்கிறது . 


கு 


-CH : 

ch 


ccl) 


பென்ஸைல் பென்ஸால் பென்ஸோ 
குளோரைடு குளோரைடு ட்ரைக் குளோரைடு 


அரோமேட்டிக் சேர்மங்கள் பென்ஸீன் ........ 


189 . 


கந்தக 


( 3 ) அடர் 

அமிலத்துடன் வினையுறுகையில் 
ஆர்த்தோ மற்றும் பேரா டொலுவீன் சல்ஃபானிக் அமிலங்கள் 
கிடைக்கின்றன . 


CH 


CH 


அடர் 


SOH 

மற்றும் 


HSOL 


Soz + 


( 4 ) அடர் கந்தக அமிலம் - அடர் நைட்ரிக் அமிலக் கலவை 
யால் டொலுவீன நைட்ரோ ஏற்றம் பெறுகிறது . 


( Hz | 


CH , 


அடர் HNO ) 


NO , 

மற்றும் 


- 


அடர் H2SO4I 


N02 


புகையும் நைட்ரிக் 

அமிலம் கந்தக அமிலங்கொண்டு 
நைட்ரோ ஏற்றம் செய்யும் போது டி . என் . டி என்று அழைக்கப் 
பெறும் ட்ரை நைட்ரோ டொலுவீன் கிடைக்கிறது . 


CH , 


புகையும் 


ON 


NO2 


HNO3 
H2SO4 


N02 
டி . என் டி . 


இஃது ஒரு சிறக்க வெடி மருந்து . இதனை அமோனியம் 
கைட்ரேட்டுடன் கலந்து அமட்டால் என்ற வெடி மருந்தாகப் 
பயன்படுத்துகிறோம் . 

( 5 ) சோடியம் டைக் குரோமேட்டு அடர் கந்தக அமிலம் 
ஆகிய . ற்றால் டொலுவினை ஆக்ஸி ஐனேற்றமடையச் செய்தால் 
பென் சோயிக் அமிலம கிடைக்கிறது . 


Coow 


CHy | 

Na₂Cr₂Op. 
அடர் H2 SO4 


190 


கரிம வேதியியல் 


( 6 ) குரோமைல் குளோரைடு கொண்டு ஆக்ஸிஜனேற்றம் 
உறச் செய்யும் போது பென்சாலடிஹைடு , வருபொருளாகும் . 
இவ்வினை ஈடார்டு ( Etards ) வனையென்று அழைக்கப்படுகிறது . 


CH ; 


CHO 


Crozck, 


பயன்கள் 


கலப்பதற்குப் பயன்படுகிறது . டி . என் . டி . தயாரிக்கப் 
பயன்படுகிறது . சாக்கான் என்று அழைக்கப் பெறும் , சர்க்கரை 
யைவிட 300 மடங்கு இனிப்புச் சுவை கொண்ட பொருளை 
இதிலிருந்துதான் பெறுகிறோம் . 


நாஃப்தலீன் C..H . 

C. H. என்ற வாய்பாட்டைக் கொண்ட இச்சேர்மம் இரண்டு 
பென்ஸீன வளையங்களின் இணைப்பால் 

உண்டானதெனக் 
கொள்ளலாம் . அதன் அமைப்பு வாய்பாடு வருமாறு ! 


தயாரிப்பு 

( 1 ) நிலக்கரித்தாரைக் காய்ச்சி வடித்தலில் பெறப்படும் 
இடைச்செறிவு எண்ணெயிலிருந்து இதனைப் பெறுகிறோம் . 

டைச் செறிவு எண்ணெயைக் குளிர்விக்கும்போது நாஃப்தலின் 
படிகமாகிறது . படிகங்களைத் தனித்து எடுத்து உருக்கி , அடர் 
கந்தக அமில ம சேர்க்கும் போது கார அசுத்தங்கள் நீக்கப்படு 
கின்றன . பின்னர் நீரால் கழுவச் சோடியம் ஹைட்ராக்ஸைடு 
கரைசலில் கழுவி அமில அஈத்தங்கள் நீக்கிய புன்னர்ப் பதங்க 
மாதல் முறையில் தூய்மைப்படுத்தப்படுகிறது . 

( 2 ) 4 - ஃபீனைல் ப்யூட் - 1 - ஈன்ஜச் சிஅக்கக் காய்ச்சிய 
கால்சியம் ஆக்ஸைடு மேல் செலுத்தினால் நாஃப்லீன் உண்டா 


கிறது . 


CH2 


CH2 


( 


1. 


+ 2HO 


.CH 


CH2 


அரோமேட்டிக் சேர்மங்கள் பென்ஸின் 


191 


பண்புகள் 

மினுமினுப்பான , ஏடு ஏடான படிகங்களைக் கொண்டது . 
உருகு நிலை ° C நீரில் கரைவதில்லை . ஆலகஹாலில் கரையும் 
வெளிச்சம் மிக்க சுடருடன் எரிகிறது . 

எல்லா ஹைட்ரஐன் அணுக்களையும் இடம் பெயரச் செய்தல் 
இயலும் என்றா லும எல்ல ஹைட்ரஜன் அனுக்களும் சரிசம 
மிலலை . அவறறை -ஹைட்ஜனகள் B- ஹைடரஜன்கள் 
என்று இரு வகையாகக கொளவலாம் . 

ox 


3 


17 


6 


RI 


B 


5 . 


4 


B 


( 1 ) நாஃப்தலீன் கூட்டு வினைகளில் ஈடுபடுகிறது . 200 ° C- ல் 
விக்கலை வினைவேக மாற்றியாகக் கொண்டு ஹைட்ரஜனேற்றம் 
செய்யும்போது டெட்ரா ஹைட்ரோ நாஃப்கலீனும் , ( டெட்ரலீன் 
250 °C- ல் டெக்க ஹைட்ரோ நாஃப்தலீனும் கிடைக்கின்றன . 


CH2 


"CH₂ 3 H₂ 


CHA 


CH2 CH , 
CH2 CH2 

( He 
2H , 
2000 

CH , 250°CCHA CHE 

CH , CHO 
டெட்ரலீன் டெக்கலீன் 
( ) -ஹைட்ரஜன் அணுக்கள் வினைப்படுவதில் தீவிரங் 
கொண்டவை . ஏனவே , இயலபான பதிலீடு இந்த நிலையில் தான் 
ஏற்படுகிறது . 

NO , 

-நைட்ரோ 
காஃப்தலீன் 


அடர் HSOA 
அடர் HNOS 


SO , H 


H2SO4 
தாழ்ந்த வெப்பு 

நிலையில் 


நாஃப்தலீன் 

-சல் . பானிக் 
அமிலம் 


Br2 


* -புரோமோ 
நாப்தலீன் 


192 


கரிம வேதியியல் 


மீது 


( 3 ) நாஃப்தலீன் காற்று இரண்டின் கலவையை 400 ° C . க் 
குச் சூடேற்றப்பட்ட வெனடியம் பென்டாக்ஸைடு 
செலுத்தினால் தாலிக அமில் நீரில் வருபொருளாகிறது . 


CO 


+40-4 


40, 


0 + 2 +30 + 2CO , 


CO 


பயன்கள் 


இஃது ஒரு பூச்சிக்கொல்லி . பூச்சி உருண்டையாகப் பயன் 
படுத்சப்படுகிறது . டெக்சலீன் , டெட்ரலீன் போன்ற கரைப் 
பான்கள் தயாரிப்பிலும் தாலிக் அமில நீரிலித் தயாரிப்பிலும் இது 
பயன்படுத்தப்படுகினறது . 


வினாக்கள் 


1. நிலக்கரித் தாரைப் பின்னக் காய்ச்சி வடிக்கும்போது 

பெதப்படும் பகுதிகள் யாவை ? அவற்றலிருக்கும் சேர் 
மங்கள் என்னென்ன ? 


2. பென்ஸின் தயாரிக்கப்படும் முறைகள் யாவை ? அதன் 

சிறப்பான வினைகளை விவரி . 


3. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆதாரங்களிலிருந்து கொடுக் 

கப்பட்டுள்ள சேர்மங்கள தயாரிக்கப்படும் முறையை 
விவரி . 
( 1 ) பென் ஸீனிலிருந்து டொலுவீன் 
( 2 ) டொலுவீனிலிருந்து பெனஸால்டிஹைடு 
( 3 ) நாஃப்தலீனிலிருந்து தாலிக அமிலம் 

( 1 ) ஃபீனாலலிருந்து பென்ஸீன் 
4. சிறு குறிப்புகள் வரைக : 

அ ஃபிரிடல் - க்ராஃப்ட் வினை 
( ஆ ) அரோமேட்டிக் இயல்பு 
( இ ) நிலக்கரித்தர் காய்ச்சி வடித்தல் 


/ 


26. அரோமேட்டிக் நைட்ரோ 

பெறுதிகள் 


--- NO , அல்லது 


N 


என்ற தொகுதி அரோ 


மேட்டிக் வளையத்திலிருக்கிற கார்பன் ஒன்றுடன் பிணைப்புக் 
கொண்டிருக்கிற சேர்மங்களை அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங் 
கள் என்றழைக்கிறோம் . மூலக்கூற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட 
நைட்ரோ தொகுதிகளும் இருக்கலாம் . 


நேரே நைட்ரோ ஏற்றம் செய்து தான் நைட்ரோ சேர்மங்கள் 
பெறப்படுகின்றன . நைட்ரோ ஏற்றம் செய்யக் கீழே தரப்பட் 
டுள்ள வினைப் பொருள்களுள் ஏதாவதொன்றைப் பயன்படுத் 
தலாம் . 


1. அமிலக் கலவை : இஃது அடர் கந்தக அமிலம், அடர் 
நைட்ரிக் அமிலம் ஆகிய இரணடின் கலவை . புகையும் அமிலங் 
களின் கலவையையும் பயன்படுத்தலாம் . 


2. புகையும் நைட்ரிக் அமிலம் . 


3. 1.5 அடர்வு கொண்ட அடர் நைட்ரிக் அமிலம் 


நைட்ரோ ஏற்றத்திற்குப் பெரும்பாலும் கந்தக அமிலம் , 
நைட்ரிக் அமிலம் இரண்டின் கலவையைத்தான் பயன்படுத்து 
கிறோம் . 


நைட்ரோ ஏற்றம் செய்யப்படவேண்டிய சேர்மத்தின் இயல் 
பைப் பொறுத்தும் உட்புகுத்தப்படவேண்டிய நைட்ரோ 

13 


194 


கரிம வேதியியல் 


தொகுதி ஒன்றா; அதற்கு மேலுமா என்பதைப் பொறுத்தும் 
நைட்ரோ ஏற்றியைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 


ட்ைரோ ஏற்றவினை வழி வருமாறு அடர் கந்தக நைட்ரிக் 
அமிலக் கலவையில் நைட்ரோனியம் அயனி உண்டாகிறது . 

HNO . + 2H , SO , NO, + + H , 0 + + 2HSO , 


பின் நைட்ரோனியம் அயனி அரோமேட்டிக் சேர்மத்தைத் 
தாக்கி நைட்ரோ பெறுதி வர ஏதுவாகிறது . 


NO2 


M02 


++ 


- NO2 


நைட்ரோ பென்ஸன் 


தயாரிப்பு 

ஒரு லிட்டர்க் குடுவை ஒன்றில் 50 மி . லி . நைட்ரிக் அமி 
லத்தை எடுத்துக் கொண்டு அத்துடன் 50 மி.லி. அடர் கந்தக 
அமிலத்தைச் சிறிது சிறிதாகச் சேர்த்தல் வேண்டும் . சேர்க்கும் 
போது வெப்பம் வெளிவிடப்படுவதால் குடுவையைக் குளிர்நீரில் 
அமிழ்த்தி வைத்து வெப்பநிலை உயராமல் பார்த்துக் கொள்ளல் 
வேண்டும் . பின்னர் , அத்துடன் 50 மி . லி . பென்ஸீனைக் கொஞ் 
சம் கொஞ்சமாகச் சேர்த்தல் வேண்டும் . அப்படிச் சேர்க்கும் 
போது அவ்வப்போது குடுவையை நன்கு குலுக்கல் வேண்டும் . 
வினைக் கலவையின் வெப்பநிலை 60 ° C- யைத் தாண்டாமல் பார்த் 
துக் கொள்ளல் வேண்டும் . பின்னர்க் குடுவையை நீர்த் தட்டில் 
வெதுவெதுப்பாகக் கிட்டதட்ட 1 - மணி நேரம் வைத்திருந்து 
அவ்வப்போது குலுக்கி வினையை முற்றுப் பெறச் செய்தல் 
வேண்டும் . 


பின்னர்க் கலவையை ஒரு பிரிபுன லுக்கு மாற்றி அடியில் 
ருக்கும் பயன்படுத்தப்படாத அமிலம் நீக்கப்படுகிறது . மீதம் 
இருக்கும் திரவத்துடன் முதலில் நீரும் , பின்னர்ச் சோடியம் 
கார்பனேட்டும் சேர்த்துக் குலுக்கி அப்படியே இருக்கச்செய்து 


அரோமேட்டிக் நைட்ரோ பெறுதிகள் 

195 
அடியில் தங்கும் நைட்ரோ பென்ஸீனைத் தனிப்படுத்தல் 
வேண்டும் . 


அத்துடன் கால்சியம் குளோரைடைச் சேர்த்து நீரை நீக்கிய 
பின் காற்றுச் சுருக்கி ( Air Condenser ) கொண்டு காய்ச்சி வடிக் 
கையில் 204 ° C-- லிருந்து 211° C - வரை வரும் பகுதியைச் 
சேகரித்தல் வேண்டும் . 


+ HONO2 


NO2 

+ H2O 


பண்புகள் 

இது இளம் மஞ்சள் நிறத்திரவம் . இதற்கு வாதுமை மணம் 
உண்டு . நெடுநேரம் அதன் ஆவியை நுகர்ந்தாலோ , அது தோல் 
வழி கிரகிக்கப் பட்டாலோ குருதியில் இருக்கும் ஹீமோ 
குளோபின் அழிக்கப் படுகிறது . 


( 1 ) அமிலக் கரைசலில் ஒடுக்கும்போது நைட்ரோ பென் 
ஸீன் அணிலீனாக மாற்றப் படுகிறது . 


INNA 


நைட்ரோ தொகுதி ஒடுக்கப்படும் போது படிப்படியாகப் 
பெறப்படும் சேர்மங்களாவன : 


2H 
- NO . -- 

• H , 


-NO 


NH - OH 


2H 
--H , O 


)NH₂ 


நைட்ரோ சோ 
பென்ஸீன் 


அனிலின் 
N- ஃபினைல் 
ஹைட்ராக்களில் 

அமின் 


( 2 ) காரக் கரைசலில் ஒடுக்கம் நிகழும்போது ( 1 ) அஸாக்ஸி 
பென்க்ஷன் ( 2 ) ஆஸோ பென்ஸீன் ( 3 ) இறுதியாக ஹைட்ராஸோ 
பென்ஸீன் ஆகியவை உண்டாகின்றன . 


196 


கரிம வேதியியல் 


-NEN - 


- 


( )..... 


- 


HN 


( 


N = N - 


2H 
-2H , O) 


N4N 


NH 


- 


NH 


பயன் 


அனிலின் சாயங்கள் பெற இதுதான் ஆதாரப் பொருளாகப் 
பயன்படுத்தப் படுகிறது . 


ட்ரை நைட்ரோ டொலிவீன் 

பென்னீனை விட எளிதாக டொலுவீன் நைட்ரோ ஏற்றம் 
செய்யப் படுகிறது . புகையும் நைட்ரிக் அமிலம் கந்தக அமிலம் 
இரண்டின் கலவையுடன் வினை புரிகையில் ட்ரை நைட்ரோ 
டொலுவீன் பெறப்படுகிறது . 


CHE 


CHI 


புகையும் "HNO , 

Hz So4 


ON 


NO2 


NO, 


டி . என் . டி . 
டி . என் . டி என்று .அமைக்கப்பெறும் இச்சேர்மம் வெடி 
மருந்தாகப் பயன்படுத்தப் படுகிறது . 


வினாக்கள் 
நைட்ரோ பென்ஸீனத் தயாரிக்கப்படும் முறையை 

விவரி . அதன் வினைகள் யாவை ? 
( 2 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்கள் தயாரிக்கும் 

முறைகளை விவரி . 
( அ ) டி . என் . டி ( ஆ ) ஃபீனைல் ஹைட்ரஸீன் 


27. சல்ஃபானிக் அமிலங்கள் 


இச்சேர்மங்களின் பண்புருவாக்கும் அடிப்படைக் கூறு 


11 
S - OH அல்லது SO , H ஆகும் . இத்தொகுதி பென்ஸீன் வளை 
O 
பயத்தின் கார்பனுடன் -- வழி இணைந் 


ள்ளது . 


எடுத்துக்காட்டு 

C.H , SO , H பென்ஸின் சல்ஃபானிக் அமிலம் 


கார்பாக்ஸிலிக் அமிலங்களைப் 

போன்றே 

சல்ஃபானிக் 
அமிலங்களும் பல்வகைப் பெறுதிகளைக் கொடுக்கின்றன 
இரண்டு வகையிலும் ஹைட்ராக்ஸில தொகுதி தான் சம்பந்தப் 
படு என்றது . கீழே அட்டவணையில் இத் தொடர்பு காட்டப் 
பட்டுள்ளது . 


சேர்ம வகை 


கார்பாக்ஸிலிக் 


சல்ஃபானிக் 


அமிலம் 


--COOH 


--SO , - OH 
சல்ஃபானிக் அமிலம் 


உப்பு 


--COONa 


--SO , -ONa 
சோடியம் சல்ஃபனேட்டு 


அமில குளோரைடு 


--CO -- CI 


-50 , -Cl 
சல்ஃபனைல் குளோரைடு 


அமைடு 


-CO - NH , 


-SO , -NH , 
சல்ஃபனமைடு 


198 


கரிம வேதியியல் 


சல்ஃபனேற்றம் 

8 சதம் சல்ஃபர் ட்ரையாக்ஸைடு கொண்ட ஐஸ்குளிர் கந்தசு 
அமிலத்துடன் பென்ஸினைச் சேர்த்தால் பென்ஸீன் சல்ஃபானிக் 
அமிலம் கிடைக்கிறது . 


+ H2 504 


SO , H 
+ HO 


20 சதம் சல்ஃபர் ட்ரையாக்ஸைடு கந்தக அமிலத்துடன் 
200 ° C ( வெப்ப நிலையில் 3 - மணி நேரம் பென்ஸீனை வேதி முறைப் 
படுத்தினால் m பென்ஸீளடை சல்ஃபானிக் அமிலம் வருபொருளா 


கிறது . 


SOZH 


20 % 
ஓலியம் 


SO3H 


டொலுவீனைச் சல்ஃபனேற்றம் செய்தால் எளிது . 0 ° C- ல் 
அடர் கந்தக அமிலம் டொலுவீனுடன் வினைபுரிந்து 

வினை புரிந்து நல்ல 
பலனில் 0 , மற்றும் p- டொலுவீன் சல்ஃபானிக் அமிலங்களைக் 
கொடுக்கிறது . 


CH 


CHs 


CH3 


6 


SOH 


- 


+ 


SOSH 


ஆர்த்தோ பேராடொலுவீன் 
டொலுவீன் சல்ஃபானிக் சல்ஃபானிக் அமிலம் 

அமிலம் 


அனகள் 

( 1 ) பென்ஸீன் சல்ஃபானிக் அமிலத்தை அடர் கந்தச 
அமிலத்துடன் மூடிய கலத்தில் சூடாக்கும்போது அதிலிருந்து 
பென்க்ஷன் கிடைக்கிறது . 


SOH 

+ Hao 


+ H2SO4 


சல்ஃபோனிக் அமிலங்கள் 


199 


( 2 ) சோடியம் சல்ஃபனேட் டை அதிக அளவில் சோடியம் 
ஹைட்ராக்ஸைடுடன் உருக்கிய நிலையில் 230 ° C- லிருந்து 
350 ° C- க்கு வெப்ப மேற்றும்போது சல்ஃபானிக் தொகுதி இருந்த 
இடத்தை ஹைட்ராக்ஸில் தொகுதி ஏற்கிறது . 


SOA - ONa + NdOH --- 


( 


OH + Na2803 


( 8 ) சல்ஃபானிக் அமிலம் கந்தக அமிலத்தை ஒத்த வலிமை 
கொண்டது . காரங்களுடன் வினையுறுகையில் எளிதில் கரையும் 
உப்புகளைக் கொடுக்கிறது . ( உ - ம் ) C , H ; --SO, ONa 


( 4 ) பென்ஸன் சல்ஃபானிக் அமிலம் குளோரோ சல்ஃபா 
னிக் அமிலத்துடன் சல்ஃனைல் குளோரைடைக் கொடுக்கிறது . 


SO3H + ct - SO , 


SO2 - C ( + H2SO4 


( ) பென்ஸின் சல்ஃபனைல் குளோரைடுடன் அமோனியா 
வினையுறும்போது பென்ஸின் சல்ஃபனமைடு கிடைக்கிறது . 


( 


Soact + 2NHS 


SO2 - NH2 + NH4ck 


சல்ஃபனமைடுகள் : 


இவை படிகமான திண்மங்கள் . இவை பாக்டீரியா கொல் 
லிகள் . மருந்துகளாகப் பயன்படுகின்றன . 


எடுத்துக்காட்டு 


HIN 


soa- N4 , சல்ஃபனில்மைடு 


200 


கரிம வேதியியல் 


( 6 ) பென்ஸீன் சல்ஃபானிக் அமிலத்தின் சோடியம் உப் 
பைச் சோடமைடுடன் சேர்த்து நன்றாகச் சூடாக்கும்போது 
அனிலீன் கிடைக்கிறது . 

CHA - SO - Na + NaNH, C , H , —NH, + Na , SO4 


( 7 ) சோடியம் சயனைடுடன் சோடியம் பென்க்ஷன் சல்ஃப 
னேட்டை உருகக் காய்ச்சும்போது ஃபீனைல் சயனைடு உண்டா 


கிறது . 


C.H ; -SO , Na + NaCN ---- C.H ; -CN + Nassos 


9 . 


( 8 ) பொட்டாசியம் பென்ஸின் சல்ஃபனேட்டைப் பொட் 
டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடுடன் உருகக் காய்க்சும்போது 
தயோ ஃபீனால் வருபொருளாகிறது . 


C.H .-- SO , -K + KSH - C , H , -- SH + K , SO , 


சாக்கரின் 


இஃது ஒரு சல்ஃபானிக் அமிலப்பெறுதி . இது சர்க்கரையை 
விட 550 மடங்கு இனிப்புள்ளது . இனிப்புப் பண்டங்கள் 
தயாரிப்பில் சர்க்கரைக்குப் பதில் பயன்படுத்தப் படுகிறது . 
நீரிழிவு நோயாளிகளால் இது சர்க்கரைக்குப் பதில் பயன்படுத்தப் 
படுகிறது . 


சாதாரண வெப்பநிலையில் குளோரோ சல்ஃபானிக் அமிலம் 
பென்ஸீனுடன் வினைபுரிகையில் ஆர்த்தோ மற்றும் பேராடொலு 
வீன் சல்ஃபனைல் குளோரைடுகள் கிடைக்கின்றன . 0 °C- க்குக் 
குளிர்விக்கும்போது p டொலுவீன் சல்ஃபனைல் குளோரைடு 
படிகமாகிறது . எனவே , வடிகட்டி அதனைத் தனிப்படுத்திவிட 
லாம் . எண்ணெய் போன்ற வடிமம் 0- டொலுவீன் சல்ஃபனைல் 
குளோரைடைக் கொண்டிருக்கிறது . அமோனியம் ஹைட்ராக் 
ஸைடு சேர்த்துக் கலக்கினால் சல்ஃபனமைடாக மாற்றப்படு 
கிறது . பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுச் சேர்த்துச் சூடாக் 
கினால் மெத்தில் தொகுதி கார்பாக்ஸில் தொகுதியாக மாற்றப் 
படுகிறது . பெறப்படும் பொருள் நீரை இழந்து வளையம் மூடப் 
படுகிறது . அவ்வாறு உண்டான சேர்மமே சாக்கரின் . இதன் 
சோடியம் உப்பு நன்றாக நீரில் கரையும் . ஆதலால் சோடியம் 
உப்பாகவே அதனைப் பயன்படுத்துகிறோம் , 


சல்ஃபோனிக் அமிலங்கள் 


201 


CHy 


CHs 


CHE 


SOCH 


clos02 - ON ) 


soac 


CH3 


CH 


SO2 - Ne 


SOact 

+ NH4O4 


CH₃ 


COOH 


hmmo4 
NHA 


SO2 


-NH2 
SO2 
CO 


co 


NH 


( 


N " } nat 


SO2 


SO2 


பேரா டொலுவீன் சல்ஃபானிக் அமிலம் குளோரமின் -T 
மற்றும் டைக்குளோரமின்- T ஆகிய நோய் நுண்மத்தடை 
பொருள்கள் தயாரிக்கப் பயன்படுகிறது . N- குளோரே டொலு 
வீன் சல்ஃபன மைடின் சோடியம் உப்புத்தான் குளோரமின்- T. 
டொலுவீன் பேரா சல்ஃபான் சோடியோ குளோரைடு என்பதும் 
இதனையே . குளோரமின்-- T தயாரிக்கும் முறை கீழே காட்டப் 
பட்டுள்ளது . 


CH 


CHs 


CHs 


CHE 


PCIE 


NHE 


Naocl 


NaOH 


SOact 


SOH 


Soz- Nct } Na + 


SONH2 


அதிகப்படியான சோடியம் ஹைப்போ குளோரைட் கரை 
சலுடன் வினைபுரிந்து பேரா டொலுவீன் சல்ஃபனமைடு டைக் 
குளோரமின் - T- யைக் கொடுக்கிறது . 


CHE 


CH 


Naoct 


SO2 
NH2 


SO2 


Acta 


203 


கரிம வேதியியல் 


னாக்கள் 


1. பென்ஸின் சல்ஃபானிக் அமிலம் எவ்வாறு பெறப்படு 

கிறது ? அதன் வினைகளை விவரிக்கவும் , 
2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்கள் எவ்வாறு தயா 

ரிக்கப்பட்டுள்ளன ? அவற்றின் பயன்கள் யாவை ? 
( அ ) சாக்கரின் ( ஆ ) குளோரமின்-- T. 


28. அரோமேட்டிக் ஹேலஜன் 

சேர்மங்கள் 


அரோமேட்டிக் ஹேலஜன் பெறுதிகளை மூன்று வகையாகப் 
பிரிக்கலாம் . 

அவையாவன : ( 1 ) கூட்டுச் சேர்மங்கள் . ( 2 ) 
பென்ஸின் கருவில் ஹேலஜன் பதிலீடு செய்யப்பட்ட சேர்மங்கள் 
( 3 ) பக்கத் தொடரில் ஹேலஜன் பதிலீடு செய்யப்பட்ட சேர்மங் 
கள் . பக்கத்தொடரில் ஹேலஜனைக் கொண்ட சேர்மங்கள் 
அலிஃபேட்டிக் ஹேலஜன் சேர்மங்களை ஒத்த இயல்புகளைக் 
கொண்டிருக்கின்றன . ஆனால் கருவில் ஹேலஜனைக் கொண்ட 
சேர்மங்கள் இச் சேர்மங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருத் 
தலை அறிகிறோம் . 
கூட்டுச் சேர்மங்கள் 
பென்ஸீன் ஹெக்ஸாக் குளோரைடு 

சூரிய ஒளியில் பென்ஸீனுடன் குளோரினை வினையுறச் 
செய்தால் பென்ஸீன் ஹெக்ஸாக் குளோரைடு கிடைக்கிறது . 


CHC 


CHCC 

CHCC 


+ 3Ce 


( TCC 


CHC CHCE 

CHCE 


இச்சேர்மம் 8 வடிவங்களில் இருக்கவல்லது : a , B , Y , ஏ , 6 
ஆகிய ஐந்து வடிவங்கள் ஏற்கனவே கண்டுணரப்பட்டுள்ளன . 
இவற்றில் Y- ஐஸோமர் தான் பூச்சிக் கொல்லியாகப் பயன் 
படுத்தப்படுகிறது . 


மானோ ஹேலஜன் பெறுதிகள் 

ஹேலஜன் ஏற்றி ( Halogen Carrier ) முன்னிலையில் குளோ 
ரின் அல்லது புரோமினுடன் பென்ஸீன் வினைபுரியச் செய்து 
குளோரின் அல்லது புரோமின் மானோ பெறுதிகளைப் பெறலாம . 


204 


கரிம வேதியியல் 


Facts 


+ c2 


cl 
+ Hct 


இவ்வினை சூரிய வெளிச்சத்தில் நிகழ்த்தப்பட்டால் கூட்டு 
வினைப் பொருள் உண்டாகும் . எனவே , மேற்சொன்ன வினையைச் 
சூரிய ஒளி இல்லாத இடத்தில் நடைபெறச் செய்தல் அவசியம் . 


மேற்சொன்ன நிலைமையில் அயோடின் பென்ஸீனுடன் 
வினைபுரிவதில்லை . 


டைய ஸோனியம் உப்புகளிலிருந்து மானோ ஹேலஜன் 
பெறுதிகளைப் பெறலாம் . அரோமேட்டிக் ஓரிணை அமினைக் கனிம 
அமிலம் இருக்கும்போது நைட்ரஸ் அமிலத்துடன் வேதிமுறைப் 
படுத்தினால் டையஸோனியம் உப்புக் கிடைக்கிறது . 


டைய ஸோனியம் குளோரைடை ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தில் க்யூப்ரஸ் 
க்யூப்ரஸ் குளோரைடுடன் 

ளோரைடுடன் வினையுறச் செய்து 
குளோரோ பென்ஸீனைப் பெறலாம் . 

CuCI 
C.H ; -- N , + Cl ----- > C.H ; -- Cl + N , 

HCI 


க்யூப்ரஸ் புரோமைடு , ஹைட்ரோ புரோமிக் அமிலத்தில் 
பென்ஸீன் டையஸோனியம் சல்ஃபேட் வினையுறுகையில் புரோ 
மோ பென்ஸீன் கிடைக்கிறது . 

CuBr 
C.H ; -N , + HSO . CH.-- Br + N , 

НВг 


டைய ஸோனியம் சல்ஃபேட்டுடன் பொட்டாசியம் அயோ 
டைடை மெதுவாகச் சேர்க்கும்போது அயோடோ பென்ஸீன் 
கிடைக்கிறது . 

C ,HN * HSÓ , + KI + CHI + N2 + KHSO , 


பண்புகள் 

ஃபீனைல் ஹேலைடுகள் வினைபடுவதில் மந்தத் தன்மையைக் 
காட்டுகின்றன . ஹேலஜன் அணு பென்ஸீன் வளையத்திலிருக்கும் 
கார்பன் நேராக இணைக்கப்பட்டிருத்தலே இதற்குக் காரணம் . 


அரோமேட்டிக் ஹேலஜன் சேர்மங்கள் 


205 


நீருடன் அல்லது நீரிய சோடியம் ஹைட்ராக்ஸைடுடன் 
கொதிக்க வைக்கும்போது அரைல் ஹேலைடுகள் நீராற்பகுக்கப் 
படுதல் இல்லை . அவை பொட்டாசியம சயனைடு , சில்வர் நைட் 
ரைட்டு , ஆல்கஹாலில் கரைத்த அமோனியா இவற்றுடன் 
வினைபுரிவதில்லை . 


அவற்றின் அரோமேட்டிக் இயல்புகள் நைட்ரோ ஏற்றத் 
தினாலும் , சல்ஃபொனேற்றத்தினாலும் புலனாகின் றன . ஹேல 
ஜனை ஆர்த்தோ , பேரா நிலைக்கு ஆற்றுப்படுத்துவதால் இரண்டு 
ஐசோமெர்களின் கலவையே பெறப்படுகிறது . 


cl 


Cr 


- 


HNO3 


NO2 


+ 


H2SO4 


NO2 


நைட்ரோகுளோரோ பென்னீன் 


Br 


Br 


Br 


H2SO4 


SO3H 


SOZH 
புரோமோ பென்ஸன் 
சல் பானிக் அமிலங்கள் 


கீழ்க்கண்ட வினைகளில் அரைல் ஹேலைடுகள் அல்க்கைல் 
ஹேலைடுகள் ஒத்திருப்பதைக் காணலாம் . 


சோடியம் ரசக்கலவை அல்லது லித்தியம் அலுமினியம் 
ஹைட்ரைடு கொண்டு ஒடுக்கும்போது பென்ஸீன் வருகிறது . 

C , H , -Br + 2H -- > C.H : + HBr . 


ஈதரில் சோடியத்தின் முன்னிலையில் அல்க்கைல் ஹேலைடு 
களுடன் வினைபுரிந்து அல்க்கைல் பதிலீடு செய்யப்பட்ட சேர்மம் 
கிடைக்கிறது . 


City 


Br 


+ 2Na + I- CH3 --Nai + NaBr + 


டொலுவீன் 


206 


கரிம வேதியியல் 


குளோரோ பென்ஸினை நீர்த்த சோடியம் ஹைட்ராக்ஸைடுக் 
கரைசலுடன் மிகச் சிறிதளவு தாமிரம் இருக்கும்போது 350 ° C- ல் 
300 மண்டல வளி அழுத்தத்தில் வினைபுரியச் செய்தால் ஃபீனால் 
உண்டாகிறது இம்முறையில் தான் வாணிப முறையில் ஃபீனால் 
தயாரிக்கப்படுகிறது . 


- 


cl 


2NO.OH 


ONo . 

+ NaCl + H20 


குளோரோ பென்ஸீனுடன் நீரிய அம்மோனியம் ஹைட்ராக் 
ஸைடை 220 ° C- ல் 60 மண்டல வளி அழுத்தத்தில் வெப்பமாக்க 
அனிலீன் கிடைக்கிறது . வாணிய முறையில் அனிலீன் தயாரிக் 
கப்படும் முறை இதுவே 


ce 


NH2 

+ NH4c4 


+ 2NH3 


பயன்கள் 
மானோ குளோரோ பென்னீனை 

ஆதாரமாகக் கொண்டு 
ஃபீனால் அனிலீன் ஆகியவை தயாரிக்கப்படுகின்றன . D. D. T. 
என்ற பூச்சிக் கொல்லி மருந்து தயாரிப்பில் குளோரோ பென்ஸீன் 
பயன்படுகிறது . 

D. D. T .-- டைக்குளோரோ டைஃபீனைல் ட்ரைக் குளோரோ 
ஈதேன் : கந்தக அமிலத்தின் முன்னிலையில் குளோரால் ( Chloral ) . 
குளோரோ பென்ஸீனுடன் வினைபுரியும்போது D. D. T- யைக் 
கொடுக்கிறது . 


scts 


CHOL 


H 


ce 


cl 


CH - ccts + HEO 


c 


cl 


D.D.T 


4 


அரோமேட்டிக் ஹேலஜன் சேர்மங்கள் 

207 
டொலுவீனின் குளோரோ பெறுதிகள் 

டொலுவின் இருட்டில் ஹேலஜன் ஏற்றி ( வினைவேகமாற்றி ) 
முன்னிலையில் குளோரினுடன் வினைபுரிகையில் ஆர்த்தோ குளோ 
ரோ டொலுவீன் , பேரா குளோரோ டொலுவீன் ஆகிய இரண் 
டும் பெறப்படுகின் றன . 


CH : 


8.க- f . 


cl 


வினை படுகிற வகையில் இவை குளோரோ பென்ஸினை ஒத் 
திருக்கின் றன . 


பென்ஸைல் குளோரைடு C.H ; + H , -CI 

குளோரினைக் கொதிக்கும் டொலுவீனில் ( வினைவேகமாற்றி 
இல்லாத நிலையில் ) செலுத்தும்போது பக்கத்தொடரில் இருக்கிற 
ஹைட்ரஜன் அணுக்கள் ஒவ்வொன்றாகப் பதிலீடு செய்யப்படு 
கின்றன . தொடர்ந்து நிகழ்கிற வினைகளை இவ்வாறு குறிக்கலாம் . 


CH3 + Cl2 


CH2- C1 

+ HCt 


CHgCl + c2 


CHCla 

+ HCE 


CHCI + Cla 


acces 

+ HCt 


குளோரினேற்றம் தொடர்ந்து நிகழும்போது வருபொருளின் 
எடை கூடிக்கொண்டே போகிறது . அவ்வப்போது வினைக் கல 
வையின் எடையை நிர்ணயித்துத் தேவையான சேர்மம் பெறப் 
பட்டதை உறுதிப்படுத்திக் குளோரின் செலுத்துவதை நிறுத்தி 
விடலாம் . 

பென்ஸைல் ஆல்கஹாலுடன் ஃபாஸ்ஃபரஸ் பென்டாக் 
குளோரைடு வினையுறும்போதும் பென்ஸைல் குளோரைடு 
சிடைக்கிறது . 


208 


கரிம வேதியியல் 


CH2OH 


Pcts 


CHact 


பண்புகள் 

பக்கத் தொடரில் குளோரின் இருப்பதால் இச்சேர்மம் அல்க் 
கைல் ஹேன்டுகளை ஒத்திருத்தல் இயல்பே . 

( 1 ) பென்ஸைல் ளோரைடு கொதிநீராலும் , சோடியம் 
ஹைட்ராக்ஸைடுக் கரைசலாலும் நீராற்பகுக்கப்படுகிறது . 

H , 0 
CH – CH2Cl - > C, H , CH OH 


( 2 ) பென்ஸைல் குளோரைடு துத்தநாகத் தாமிர இணை 
களால் ஒடுக்கப்படுகிறது . 


Zn / Cu 
C.H .-- CH , Cl + 2H -- > C.H , -CH , + HCI 

( 3 ) பொட்டாசியம் சயனைடுடன் வினைபுரிந்து பென்ஸைல் 
சயனைடைக் கொடுக்கிறது . 


C.H ; -CH , Cl + KCN -7 C.H ; -CH , -CN + NH , Cl 


( 4 ) ஆல்கஹாலில் கரைத்த அமோனியாவுடன் வினை புரிந்து 
பென்ஸைல் அமினைக் கொடுக்கிறது . 


C.H ; -- CH , Cl + 2NH , -- > C.H ; -CH , -- NH , + NH , CI 


பென்ஸைல் குளோரைடைச் சல்ஃபொனேற்றம் நைட்ரோ 
ஏற்றம் செய்யலாம் . 


பென்ஸால் குளோரைடு C , H , - CHCI , 

இச்சேர்மம் பென் ஸிலிடின் குளோரைடு என்றும் அழைக் 
கப் படுகிறது . ஃபாஸ்ஃபரஸ் பென்டாக் குளோரைடு பென் ஸால் 
டிஹைடுடன வனை புாயச் செய்து இதனைப் பெறலாம் 


O 

|| 
C.H ; -C - H + PCI , 


> C , H , -CHCI , + POCI , 


அரோமெட்டிக் ஹேல ஜன்கள் சேர்மங்கள் 


209 


பென்ஸால் குளோரைடைச் சோடியம் ஹைட்ராக்ஸைடு 
கொண்டு நீராற்பகுக்கும்போது பென்ஸால் டிஹைடு மீண்டும் 
உண்டாகிறது . 


பென்ஸோ ட்ரைக் குளோரைடு C , H , -CCl , 

இச்சேர்மத்தை ஃபீனைல் குளோரோஃபாரம் என்றும் 
அழைக்கலாம் . 

டொலுவீனைக் குளோரினேற்றம் செய்கையில் 
இறுதி வருபொருள் பென்ஸோ ட்ரைக் குளோரைடு . 

சுண்ணாம்புப் பாலுடன் சேர்த்து அல்லது நீருடன் கொதிக்க 
வைக்கும்போது இது நீராற்பகுக்கப்படுகிறது . 


Act HOH 

OH 
CHs - c - ck + HOH - CHy - c - OH CHs -C - or 
sct HOH 

OH 

+ 3HC ( + H2O 


வினாக்கள் 


( 1 ) குளோரோ பென்ஸீன் , பென்ஸைல் குளோரைடு , 

எத்தில் குளோரைடு இவற்றின் ஒற்றுமை வேற்றுமை 

களை அ டவணைப்படுத்து . 
( 2 ) அயோடோ பென்ஸீன் , பென்ஸோ ட்ரைக் குளோரைடு 

இவற்றைத் தயாரிக்கும் முறையை விவரி . 


29. ஃபீனால்களும் அரோமேட்டிக் 

ஆல்கஹால்களும் 


இந்த இரண்டு வகைச் சேர்மங்களும் ஹைட்ராக்ஸி தொகுதி 
களைக் கொண்டிருக்கின்றன . ஃபீனாலில் OH- தொகுதி பென் 
ஸீன் வளையக் கார்பனுடன் நேராகப் பிணைக்கப்பட்டுள்ளது 
ஆனால் ஆல்கஹாலில் -- OH பக்கத் தொடரில் இருக்கிறது . 


தயாரிப்பு 

( 1 ) நிக்கல் மூசையில் சோடியம் ஹைட்ராக்ஸைடுடன் 
சோடியம் பென்ஸின் சல்ஃபொனேட்டை 250 ° C- ல் உருக்கும் 
போது சோடியம் ஃபீனேட்டு உண்டாகிறது . 


ONa 


SONA 

+ 2NaOH --- 


+ Na2 S03 + H2O 


பின்னர்ச் சோடியம் ஃபீனேட்டை நீரில் கரைத்து எடுத்து 
அத்துடன் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் சேர்த்தால் ஃபீனால் 
உண்டாகிறது . 


ONAL 

+ HCL -- 


OH 
+ Na.ce 


( 2 ) ஃபீனைல் டையஸோனியம் உப்புக் கரைசலை வெது 
வெதுப்பாக்கும் போதும் நைட்ரஐன் 

வெளிப்பட்டு ஃபீனால் 
உண்டாகிறது 

C.H ; -N , + Cl • + HOH - > C.H.OH + HCL + N , 1 


ஃபீனால்களும் அரோமேட்டிக் ஆல்கஹால்களும் 

211 
நீராவியிற் காய்ச்சி வடித்து ஃபீனாலைத் தனிப்படுத்தலாம் . 
பெரு அளவில் தயாரித்தல் : 

( 1 ) இடைச் செறிவு எண்ணெயில் நாஃப்தலீனுடன் ஃபீனா 
தும் இருக்கிறது . இதனுடன் சோடியம் ஹைட்ராக்ஸ்ைடுக் 
கரைசல் சேர்த்துக் குலுக்கும்போது ஃபீனால் சோடியம் ஃபீ 
னெட்டாகக் கரைகிறது . 

C, H , OH + NaOH - > C , H , ONa + HẠO 

நீரிய அடுக்கைத் தனியாக்கி அதில் கார்பன் டையாக்ஸை 
டைச் செலுத்தும்போது ஃபீனால் விடுவிக்கப் படுகிறது . 

2C , H , ONa + co, + H , ) - 2C , H , OH + Na ,CO : 


( 2 ) தாமிர உப்பை வினைவேக மாற்றியாகக் கொண்டு 
420 °C- ல் குளோரோ பென்க்ஷனை நீராற்பகுத்தும் இது பெறப் 
படுகிறது . 

425 ° C 
C.H.Cl + H , O -- - > C.H5OH + HCI 


கரேலின் பண்புகள் 

( 1 ) இஃது ஒரு வலிமை குறைந்த அமிலம் நீரில் சிறு 
அளவில் அயனிகளாகப்பகுகிறது 

C , H , OH == C.H ; 0 + H + 


இப்பண்பு அலிஃபேட்டிக் 

அல்லது 

அரோமேட்டிக் 
ஆல்கஹால்களுக்கு இல்லை . ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்ஸை 
டில் கரைகிறது . 


OHI 


ONA 


+ NaoH 


+ H20 


ஃபினால் சோடியம் கார்பனேட்டிலிருந்தோ , சோடியம் பை 
கார்பனேட்டிலிருந்தோ கார்பன் டையாக்ஸைடை வெளிப் 
படுத்த இயலாது. 


( 2 ) ஃபீனால் அமில நீரிலி அல்லது அமிலக் குளோரைடு 
களுடன் வினையுற்று எஸ்ட்டர்களைத் தரவல்லது . 


212 


கரிம வேதியியல் 


CHs - co - cl + 

HO 


CHs - coo 


+ Hct 


ஃகேனல் அசிட்டெட்டு 


C6H5 - CO - C + 


CHy - coa || 


+ Hct 


HO 


ஃ . இணல் பென்லோடேட்டு 


CHS - CO 


ce 


+ 
HOT 


CHy - coo 


- 


CHS - CO 


+ CHs - coow 


( 3 ) சோடியம் , பொட்டாசியம் ஃபீனேட்டுகளை அல்க்கைல் 
ஹேலைடுகளுடன் வினைப்படுத்தும்போது ஈதர்கள் பெறப்படு 
கின்றன . வில்லியாம்ஸன் முறையில் ஈதர்கள் தயாரிக்கப்படும் 
முறை இதுவே . 
C , H , ONa + I - CH - > C.H. - 0 - CH , + Nal 

ஃபீனைல் மெத்தில் ஈதர் 
அல்லது அனிசோல் 


போது 


( 4 ) ஃபீனாலைத் துத்தநாகத் தூளுடன் காய்ச்சி வடிக்கும் 

பென்ளீனாக ஒடுக்கப்படுகிறது . 
C.H ; - OH + Zn - C , H , + ZaN 


( 5 ) நீரிய ஃபெர்ரிக் குளோரைடுக் கரைசலுடன் ஃபீனால் 
நீல நிறம் அல்லது செங்கரு நீல நிறத்தைக் கொடுக்கிறது . கிட்ட 
தட்ட எல்லா ஃபீனால்களுமே 

ஃபீனால்களுமே இச் சோ தனையைக் கொடுக் 


கின் றன . 


( 0 ) ஃபீனாலில் இருக்கிற ஹைட்ராக்ஸி த் தொகுதி 
ஆர்க்தோ , பேரா நிலைக்கு ஆற்றுப் படுத்தவல்லது . இங்ப் 
பதிலீடு எளி காக்கப் படுகிறது புரோமினேற்றம் செய்யும் 
போது 2 , 4 , 6 ட்ரைப் புரோமோ ஃபீனால் வீழ்படிவாகப் பெறப் 
படுகிறது 


NH2 


NH2 


Br 


BF 


புரோமின் 


Br 


( 7 ) நீர்த்த கைட்ரிக் அமிலத்துடன் ஆர்ததோ மற்றும் பேரா 
டைநைட்ரோ ஃபீனால்கள் வளைபொருள்களாகின்றன . 


ஃபீனால்களும் அரோமேட்டிக் ஆல்கஹால்களும் 


213 


OH 


OH 


6 


OH 

NO2 


நீர்த்த 
HNO3 


* 


ரைட்ரோ 


ND , 
பீஜல்கள் 

-F 


அடர்கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலக்கலவையுடன் ஃபீனாலை 
வேதிமுறைப்படுத்தும்போது மூன்று நைட்ரோ தொகுதிகள் 
புகுத்தப்படுகின் றன . பிக்ரிக் அமிலம் வருபொருளாகிறது . இஃது 
ஒரு வெடிபொருளாகவும் , சாயம் பொருளாகவும் பயன்படுத்தப் 
படுகிறது . 


OH 


NO2 


அடர் H2SO4 O2N 
அடர் HNOS 


NO2 


( 8 ) சாதா வெப்பரிலையில் அடர் கந்தக அமிலம் ஃபீனாலை 
ஆர்த்தோ , பேரா ஃபீனால் சல்ஃடானிக் அமிலங்களாக மாற்று 


OH 


OH 

SOH 


a 


20 ° c 


H2SO4 


( 9 ) ஃபீனால் லீப்ர்மன் வினைக்கு உட்படுகிறது . லிபர்மன் 
சோதனை செய்யப்படும் முறை வருமாறு : 

அடர் கந்தக அமிலத்தில் கரைக்கப்பட்ட சிறிதளவு ஃபீனா 
துடன் சிறிது சோடியம் நைட்ரைட்டுச் சேர்க்கப்படுகிறது . 
சிறிது வெதுவெதுப்பாக்கினால் கரும்பச்சை நிறம் அல்லது நீல 
நிறம் கிடைக்கிறது . இத்துடன் நீர் சேர்க்கப்படும் போது பளிச் 
சென்ற சிவப்பு நிறம் கிடைக்கிறது . பின்னர் அக்கரைசலுடன் 
சோடியம் ஹைட்ராக்ஸைடு சேர்த்தால் பளிச்சென்ற நீலநிறமாக 
மீண்டும் மாறுகிறது , எல்லா ஃபீனால்களுமே இவ்வினையைக் 
கொடுக்கின்றன . 


214 


கரிம வேதியியல் 


( 10 ) ஃபீனாலைத் தாலிக் அமில நீரிலியுடன் சிறிது அடர் 
கந்தக அமிலம் சேர்த்துச் சூடாக்கும்போது ஃபினாஃப்தலீன் 
கிடைக்கிறது . 


OHI 


" ( + 


H + H I 


OH 

+ H2O . 


co 


O 
c =O 


பினாஃப்காவின் 


இஃது ஒரு நீரில் கரையாத திண்மம் . இதனை ஒரு பீறங் 
காட்டியாகப் பயன்படுத்துகிறோம் . இதனைக் காரத்துடன் 
சேர்க்கும்போது அயனிகளாகப் பிரிகிறது . அமைப்பில் ஏற்படும் 
மாறுதல் நிறம் பெறுதற்கான காரணமாக அமைகிறது . 


OH 


OH 

он 


C = 


= 0 + HO 


CO 


சிவப்ப திறம் 


ஃபீனாலின் பயன்கள் 

இஃது ஒரு நோய்த் திண்மத் தடைப் பொருள் ( Anti septic ) 
பிளாஸ்டிக் தயாரிப்பில் இது பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது . 

திலிருந்து தான் பிக்ரிக் அமிலம் , சாலிசிலிக் அமிலம் தயாரிக் 
கிறோம் . 


ஃபீனாஸிடின் 

அமினோ ஃபீனால்களின் எத்தில் ஈதர்களை ஃபெனிட்டிடின் 
கள் என்கிறோம் . பேராஃபெனிட்டிடினின் அசிட்டைல் பெறுதி 


தான் . 


ஃபீனால்களும் அரோமெட்டிக் ஆல்கஹால்களும் 


215 


ஃபினாஸிடின் ஃபினாலில் துவங்கி ஃபினாஸிடினை வாணிய 
முறையில் தயாரிக்கும் முறை கீழே காட்டப்பட்டுள்ளது . 


OH 


OHI 


dil HNOS 


OH 

NO2 


OH 


ONA 


NO2 
OC2H5 


NaOH 


C2H3I 


Sn / HCE 


NO2 


NO2 

NO , 
PC - Hy 

OC2H5 
CHs - co - ck 


NH2 


NH - co - CHS 


ஃபினாஸிடின் 
ஃபினாஸிடின் ஒரு மருந்துப் பொருள் 


டை ஹெட்ரிக் ஃபீனால்கள் 


டைஹைட்டா ஸி பென்ஸீன்களில் மூன்று ஐசேஸாமர்கள் 
இருக்கின்றன . அவையாவன : கேட்டக்கால் , ரிசார்சினால் மற் 
றும் ஹைட்ரோ குயினோன் அல்லது குயினால் . இவை நிறமற்ற , 
மணமற்ற படிகத் திண்மங்கள் . நீரில் கரைபவை . பல தாவரங் 
களில் சிறு அளவில் காணப்படுகின்றன . 


மற்ற ஃபீனால்களைத் தயாரிக்கும் வகையில் இவற்றையும் 
தயாரிக்கலாம் ஆர்த்தோ குளோரோ ஃபீனால்களை அதிவெப்ப 
நிலையில் நீராற்பகுத்துக் கேட்டக்கால் ( Catechol ) பெறப் 
படுகிறது . 


ct 


OHL 


NaOH கரைசல் 

200c 


C 


OH 


OHL 


மெட்டா பென்ஸீன் 

டை சல்ஃபானிக் அமிலத்தைச் 
சோடியம் ஹைட்ராக்ஸைடுடன் உடுக்கிய நிலையில் வினைபுரியச் 
செய்து ரிசார்சினால் பெறப்படுகிறது . 


216 


கரிம வேதியியல் 


SOSH 


Oo 


NaOH 


8 . 


SOxH 


340 


OHI 


பேரா பென்ஸோ குபனோனை ஒடுக்கி ஹைட்ரோ குயனோன் 
பறப்படுகிறது . 


OH 


Fe / H2O 


2H 


OH 


டை ஹைட்ராக்ஸி பென்ஸின்கள் நல்ல ஆக்ஸிஜன் ஒடுக்கி 
கள் நிழற்படத் துறையில் உரு விளக்கப் படுத்தும் பொருள் 
களாகக் கேட்டக்கால் , குயினால் ஆகியவை பயன்படுகின்றன . 
சார்சினாலிலி ருந்து ஃப்ளோரோசின் தயாரிக்கப்படுகிறது . 


பென்ஸைல் ஆல்கஹால் CH - CH , - OH 

இதில் ஹைட்ராக்ஸில் தொகுதி பக்கத்தொடரில் இருக் 
கிறது அலிஃபேட்டிக் ஆல்கஹால்களை ஒத்த பண்புகளைப் பெற் 
றிருக்கிறது . 


தயாரிப்பு 

பென்ஸைல் குளோரைடை நீராற்பகுத்து இதனைப் பெற 
லாம் . 


Na2CO3 


CH , CE 


( _) 


CH2OM 


H2O 


( 2 ) பென்ஸால்டிஹைடை ஒடுக்கும்போது இது பெறப் 
படுகின்றது 

| JAIH 
C.H ; -- CHO :---- CH ;--CH ,OH + HCI 


பண்புகள் 

இஃது ஒரு நிறமற்ற -- திரவம் . அமில , காரத்தன்மை இல் 


லாத்து . 


ஃபீனால்களும் அரோமேட்டிக் ஆல்கஹால்களும் 

217 
( 1 ) சோடியம் உலோகம் பென்ஸைல் ஆல்கஹாலிலிருந்து 
ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது , 


2 


CHOH + 2Na ---- 2 


CHRONa + tha 

| 


சோடியம் பென்லாக்ஸைடு 


சோடியம் பென்ஸாக்ஸைடு மெத்தில் அயோடைடுடன் 
வினைபுரிந்து பென்ஸைல் மெத்தில் ஈதரைக் கொடுக்கிறது , 


CHONa + I - CH3 > 


CHgO - CHgtial 


( 2 ) சோடியம் டைக்குரோமேட்டு அல்லது பொட்டாசியம் 
பேர்மாங்க னட்டால் முதலில் பென்ஸால்டிஹைடாகவும் , பின் 
னர்ப் பென்ஸோயிக் அமிலமாகவும் ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது . 


( D ) -ckow • ( ) 


CHO 


– 


COOH 


( 8 ) அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் பென்ஸைல் 
ஆல்கஹால் அசிட்டிக் அமிலத்துடன் வினை புரிந்து எஸ்ட்டரைக் 
கொடுக்கிறது . 


அடர் 
CHY OH + CH3 -COOH + CHy * Coo - CH ? 

: 
Has04 

மணல் அசிட்டேட்டு 
+ H2O 


( _ ) 


பயன்கள் 

இதன் எஸ்ட்டர்கள் மணந்தரு பொருள்கள் தயாரிப்பில் 
பயன்படுகின்றன . 


218 


கரிம வேதியியல் 


வினாக்கள் 


1. ஃபீனால் தயாரிக்கப்படும் முறைகளை விளக்கு . 


2 , ஃபீனால் எத்தில் ஆல்கஹால் இவற்றின் பண்புகளை 

ஒப்பிடு . 


8. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்கள் எவ்வாறு தயா 

ரிக்கப்படுகின்றன ? 


( p ) அனிசோல் ( ஆ ) ரிசார்சினால் ( ஃபீனாப் தான் 
( ஈ ) பிக்ரிக் அமிலம் ( உ ) ஃபினாஸ்டின் 


30. அமின்களும் டைய ஸோனியம் 

உப்புகளும் 


அலிஃபேட்டிக் தொகுதிகளில் இருப்பது போலவே இங்கும் 
ஓரிணை , ஈரிணை , மூவிணை அமின்கள் இருக்கின்றன . இவற்றுக 
கான சில எடுத்துக் காட்டுகள் கீழே தரப்பட்டுள்ளன . 


அனிலின் C.H ; -NH , 
பென்ஸைல் அமின் C , H , -- CH , --NH , 

முதல் சேர்மத்தில் அமினோ தொகுதி பென் ஸீன் வளையத் 
தோடு நேரிடையாக இணைக்கப்பட்டுள்ளது . 

பென்ஸைல் 
அமினில் அமினோ தொகுதி பக்கத் தொடரில் இருக்கிறது . 
பென்ஸைல் அமினின் ஐசோமர்களாக டொலுவீனின் அமினோ 
பெறுதிகள் இருக்கின்றன . 


CHE 


CH2NH2 


CHS 

NHA 


CHS 


NH2 


ஆர்த்தோ மெட்டா 

அமினோ டோலுவீன்கள் 


NH2 
பேரா 


ரிணை அமின்கள் 

டைஃபீனைல் அமின் C.H .-- NH - C , H , 
மெத்தில் அனிலீன் C.H ; -- NH -- CH , 


N (CH3 ) 2 


மூவிணை அமின்கள் 

டை மெத்தில் அனிலீன் 


220 


கரிம வேதியியல் 


அனிலன் 


நைட்ரோ பென்ஸினை ஒடுக்கி அனிலீனைய் பெறலாம் . ஒடுக் 
கத்திற்கு ஹைட்ரோ குளோரிக் அமிலம் , வெள்ளீயம் , துத்த 
நாகத்துடன் அசிட்டிக் அமிலம் , இரும்பும் ஹைட்ரோ குளோரிக் 
அமிலம் , வித்தியம் , அலுமினியம் ஹைட்ரைடு , சோடியம் 
பொரோ ஹைட்ரைடு , அமோனியம் சல்ஃபடு இவற்றையெல் 
லாம் பயன்படுத்தலாம் . 


ரு லிட்டர்க் குடுவையொன்றில் 100 கி . இரும்புத் துருவல் 
கள் எடுத்துக் கொண்டு 200 மி.லி. நீர் சேர்க்கப்படுகிறது . அத் 
துடன் 20 மி லி . அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் சேர்க்கப் 
படுகிறது . மீள் கொதிப்புச் சுருக்கியைக் குடுவையுடன் பொருத்தி 
ஹைட்ரஜன் வெளிவரத் துவங்கும்போது 50 மிலி. நைட்ரோ 
பென்ஸினை விட்டுவிட்டுச் சிறிது சிறிதாகச் சேர்த்தல் வேண்டும் . 
அவ்வப்போது குடுவையைக் குலுக்கல் நலம் . பின்னர்க் 
குடுவையை நீர்த்தட்டில் வைத்து நைட்ரோ பென்ஸின் மணம் 
போ சம்வரை சூடாக்கல் வேண்டும் . 


* 


சுருக்கியை நீக்கி விட்டுக் கலவை காரமயமாகும் வரைக்கும் 
த் டன் 

சுண்ணாம்புக் குழம்பும் ( CaOH ) , நீரும் சேர்த்தல் 
வேண்டும் ஹைட்ரோ குளோரைடிலிருந்து விடுவிக்கப்பட்ட 
அனிலினை , நீராவியால் காய்ச்சி வடித்து பெறலாம் . வடி நீர்மம் 
நீரையும் அனிலீனையும் கொண்டிருக்கிறது . பிரிபுனல் கொண்டு 
அனிலின் அடுக்கைத் தனிப்படுத்திப் பின்னர்த் தூய்மையாக்கல் 
வேண்டும் . 


NO2 


NH2 


-- 6H 


+ 2H2O 


- 


பெருமளவில் தாயரித்தல் 

க்யுப்ரஸ் குளோரைடை வினைவேக மாற்றியாகக் கொண்டு 
குளோரோ பென் ஸீனை அமோனிய கரைசலுடன் 60 மண்டல 
வளி அழுத்தத்தில் 100 ° C . வெப்ப நிலையில் சூடாக்கி அனிலீன் 
பெறப்படுகிறது. 


ce 


+ 2NHS 


200 ° 
Cu Ca 


-NH2 
+ NIHAL 


அமின்களும் டைய ஸோனியம் உப்புகளும் 


221 


பண்புகள் 

அனிலீன் அதையொத்த அலிஃபேட்டிக் அமின் களை விடக் 
குறைவான காரத்தன்மை கொண்டது . 


லிட்மஸைப் பாதிப்பதில்லை . நீர்த்த ஹைட்ரோக் குளோரிக் 
கந்தக அமிலங்களில் கரையும் பாங்கிலி நந்து அது காரத்தன்மை 
கொண்டிருத்தல் தெரிகிறது அப்போது உண்டாகும் உப்புகள் 
C.H ; -NH , -- HCI ( C.H , NH , + ) ,SO , சோடியம் ஹைட்ராக்ஸைடு 
போன்ற காரங்களை இத்துடன் சேர்க்கும்போது அனிலீன் 
விடுவிக்கப்படுகிறது . 


( 2 ) அனிலீனை அல்க்கைல் ஹேலைடுகளுடன் வினைபுரியச் 
செய்கையில் ஈரிணை அமினும் பின்னர் மூவிணை அமினும் 
கிடைக் கன்றன . 

CH - NH , + I - CH , - > [ CH - CH – NH , * ] I 


CHy 


NH + 


| - CH3 


CHS 


CHs 

N. HI . 
CH31 

CHE 


வருபொருள்களைக் காரங்களுடன் வேதி முறைப்படுத்தி 
மெத்தில அனிலீன் , மெத்தில் அனலீன் இவற்றைப் 
பெறலாம் . 


டை 


( 3 ) அசிட்டிக் நீரிலி அல்லது அசிட்டைல் குளோரைடைக் 
கொண்டு அசிட்டில் ஏற்றம் செய்கையில் அசிட்டால் டிஹைடு 
கிடைக்கிறது . 
C.H ; -- NHH + CI - Co -- CH , 

CH , -CO - NH - C.H ; + HCI 


வினைக்கலவையை நீருடன் சேர்த்தால் அசிட்டனிலைடு வீழ் 
படிவாக வருகிறது . 


( 4 ) பென்ஸாயில் குளோரைடால் அனிலீன் பென்ஸாயி . 
லேற்றம் செய்யப்படுகிறது 

NaOH 
C.H , -- NH , + Cl -Co - C.H , -- > C.H .-- Co - NH 

C.H ; + HCL 
பென ஸனிலைடு 


22 


கரிம வேதியியல் 


ஆல்கஹாலில் கரைத்த பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடு , 
குளோரோஃபாரம் இவற்றுடன சில 

துளிகள் அனிலீன் 
சேர்த்து வெதுவெதுப்பாக்கினால் கார்பில் அமின் வருகிறது . 
( H ; NH , + CHCI , + 3KOH -- > C.H.NC + 3KCl + 3H , O . 

ஃபீனைல் கார்பில் அமின் 


( 6 ) அதிகப்படியான 

ஹைட்ரோக் குளோரிக் 
அமிலத்தில் கரைத்த அனிலீனுடன் 5 ° C ல் சோடியம் நைட் 
ரைட்டுக் கரைசலைச் சேர்த்தால் பென்க்ஷன் டைய ஸோனியம் 
சளோரைடு கிடைக்கிறது . 

NaNO , + HCL - NaCl + HNO , 
CH , ẠNH , + HONO + HCl - > C6H4 - N , * Cl + 2HNO 

பென்ஸீன் டைய ஸோ 
னியம் குளோரைடு 


( 7 ) புரோமின் நீரை அனிலீனுடன் சேர்த்த மாத்திரத்தில் 
ட்ரை புரோமோ அனிளீன் வெண்மையான வீழ்படிவாக வரு 


OH 


BI 


புரோமின் 
நீர் 


Rr 


கந்தக அமிலத்தால் 


சல்ஃபொனேற்றம் 


( 8 ) அனிலீன் 
செய்யப்படுகிறது . 


NH2 


NH2 


H2SO4 " 
200 ° C 

SO3H 
சல்ஃபனிலிக் அமிலம் 


( 9 ) அமினோ கொகுதியை அசிட்டிலேற்றம் செய்து 
அமினோ தொகுதிக்குக் காப்பு அளித்து , நைட்ரோ ஏற்றம் 
செய்யப்படுகிறது . 


அமின்களும் டைய ஸோனியம் உப்புகளும் 


223 


NH2 - CO - CH , 


NH - CO - CHS 


+ HNOS 


+ H2O 


NO2 


( 10 ) அனிலீனை மாங்கனீசு டையாக்ஸைடு கந்தக அமிலங் 
கொண்டு ஆக்ஸிஜனேற்றம் செய்தால் பேரா பென்ஸோ 
குயினோன் என்ற சேர்மம் கிடைக்கிறது . 


NH2 


+ 2Mao2 + SHASO4 


+ 2MnSO4 + 21120 


+ H + 1.4-18 . 


ப 


பயன்கள் 


( 1 ) அனிலீன் சாயங்கள் தயாரிக்க இது பயன்படுகிறது . 


( 2 ) சல்ஃபனமைடு மருந்துகள் தயாரிப்பிலும் இதன் பயன் 
உண்டு . 


டைய வோணியம் உப்புகள் 

அரோமேட்டிக் தொகுப்பு வேதியியலிலும் , தொழ்ற்றுறை 
வேதியியலிலும் இச்சேர்மங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை . 
வினைபடுவதில் இவை வேகங் கொண்டிருப்பதே இதற்குக் 
காரணம் . அவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த சில சேர்மங் 
களாவன . பென்ஸீன் டைய ஸோனியம் குளோரைடு C.H. 
N , + Cl , பென்ஸீன் டைய ஸோனியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு 
C.H ;-N , + HSO ; 


வை 

உண்மையான உப்புகளாகும் . நீர்க்கரைசலில் 
முழுதும் அயனிகளாகப் பிரிகின்றன . இவற்றைத் தனிப்படுத்து 
வது அவசியமில்லை . இவற்றின் நீர்க்கரைசல்களே தேவைக்குப் 
போதுமானவை தனித்த நிலையில் நிலைத்த தன்மையை இழப்பது 
மட்டுமன்று . உலர்ந்த நிலையில் வெடிக்கும் தன்மையும் கொண் 
டிருக்கின்றன 


ஐக 


கரிம வேதியியல் 


தயாரிப்பு 

ஃபீனைல் டைய ஸோனியம் குளோரைடு முதலில் அனிலின் 
அதிகப்படியான நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் 
கரைக்கப்படுகிறது . பின்னர்க் கரைசலை 5 ° C . லிருந்து 10 ° C - க்குக் 
குளிர் வித்துச் சோடியம் நைட்ரைட்டுக் கரைசலைச் 

கரைசலைச் சிறிது 
சிறிதாகக் கலக்கிக் கொண்டே அத்துடன் சேர்க்கப்படுகிறது . 
வினைக்குத் தேவைப்படும் நைட்ரஸ் அமிலம் உண்டாகி வினையில் 
ஈடுபடும் போது டைய ஸோனியம் குளோரைடு உண்டாகிறது . 


NaNO , + HCl - > NaCl + HNO , 


C.H. - NH , + HONO + HCI - C.H ; -N ,+ C ] + 2H , O 


வினை புரியாமல் அப்படியே இருக்கும் அதிகப்படியான 
அனிலீன் வினையில் உண்டான டைய ஸோனியம் உப்புடன் 
வினை புரிவதைத் தடுக்க அதிகப்படியாக இருக்கும் அமிலம் பயன் 
படுகிறது . 

ஹைட்ரோ குளோரிக் அமிலத்திற் கப்பதில் கந்தக அமிலத் 
தைப் பயன்படுத் த . LI போது பென் ஸீன் 

ஸோனியம் 
ஹைட்ா ஐன் சல ஃடேட்டுக் கடைக்கிறது 


டைய 


பண்புகள் 
( 1 ) 

டைய ஸோனியம் உப்புக் கரைசலைக் கவனமாக வெது 
வெதுப்பாக்கினால் நீராநபகுப்பு நிகழ்ந்து , ஃபீனால் உண்டா 
கிறது 

C.H .-- N , Cl + H , O - CH OH + N , + HCI 


ஆகியவை 


( 2 ) பலதரப்பட்ட வினைபொருள்கள் , எடுத்துக்காட்டாக 
ஹைப்போ ஃபாஸ்ஃபரஸ் அமிலம் , எத்தல் ஆல்கஹால் 

ஸோனியம் உப்பைப் பென்ஸீனாக மாற்று 
கின்றன . 
C.H. -N, HSO TC.H , OH -- C , H , + H , SO , + CH - CHO 

+ N 
( 3 ) சாண்ட் மேயர்வினைகள்- N , C1 

தொகுதியை குளோரின் , புரோமின் , அயோடின் 
பெயச் செய்யும் கீழே தரப்பட்டுள்ள முறைககச் 

சாண்ட் 
மேயர் கண்டறிந்தார் . 


7 / 


"பொன் 


1 


அமின்களும் டைய ஸோனியம் உப்புகளும் 


225 


( அ ) ஹைட்போ குளோரிக் அமிலத்தில் க்யூப்ரஸ் குளோ 
ரைடுடைய ஸோனியம் குளோரைடுடன் வினை புரிந்து குளோரோ 
பென்னீனைக் கொடுக்கிறது . 


[ C , H , -- N ,I + C1 


Cu , C1 ,, 

> C.H , -Cl + N 
HCIL 


தாமிரத் தூளை டைய ஸோனியம் குளோரைடுடன் சேர்த் 
துச் சூடாக்கிக் குளோரோ பென் ஸீன தயாரிக்கும் முறையைக் 
கட்டர்மன் ( Gatterman என்பார் கண்டறிந்தார் . 


Cu 
C , H , -N, + CI ---- C , H , Cl + N , 

( ஆ ) ஹைட்ரோ புரோமிக் அமிலத்தில் க்யூப்ரஸ் புரோ 
மைடு டைய ஸொனயம உப்புடன் வினைபுரிகையில் புரோமோ 
பென்க்ஷன் கிடைக்கிறது . 


C.H ; -- N , HSO . 


CuBr 

> C.H .-- Br + N, 
HBr 


( இ ) பொட்டாசியம் சயனைடில் க்யூப் ஸ் சயனைடு வினை 
புரியும் போது ஃபீனைல சயனைடு கிடைக்கிறது . 


Cu , CN ) 
C.H ;-N, HSO ; - > C.H , CN + N , 

KCY 


( 4 ) டைய ஸோனியம் ஹைட்ரஜன் சல் ஃபேட்டுடன் 
பொட்டாசியம் அயோடைடு 

கரைசலைச் 

சோக்கும் போது 
அயோடோ பெளீன் பெறப்படுகிறது . 


CH – N , HSO . + KI + CHI + N + KHSO . 


( 6 ) ஸ்டேனஸ் குளோரைடு , சலஃபர்டையாக்ஸைடு , 
சோடியம் பைசல ஃபைடடு , துத்தமாகம , அசிட்டிக அமிலப , ஆகிய 
ஆஸிஜூன ஒடுக்கிகள் பீமயல் ஹைடரஸீன் 

ஹைட்ரோ 
ளோரைடாக மாற்றுகின நன் . 


CH , -- N , + Cl 

16 


4H 

> C , H ,-NH - NH , + Cl 


226 


கரிம வேதியியல் 


( 6 ) ணைதல் : டைய சோனியம் உப்புகள் ஃபீனால்கள் 
அல்லது அரோமேட்டிக் மூவிணை அமின்களுடன் இணைந்து 
ஆஸோ சேர்மங்களைக் கொடுக்கின றன . 


-wer + + ( _ Pon 


N = N 


OH + HCI 


rice 


பேரா ஹைட்ராகளி 
ஆணோ பென்லின் 


Nact + H 


Hrocciola 


NEN 

N ( CHHA 

+ Hct 
பேரா டைமெத்தில் 
அமீனே 

லோ பென்னை 


வினாக்கள் 


( 1 ) பெரு அளவில் அனிலீன் எவ்வாறு தயாரிக்கப் படு 

கின்றது ? அனிலீனின் வேத வினைகளை விவரி . 


( 2 ) அனிலீனிலிருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங் 

களை எவ்வாறு பெறலாம் ? 


( அ ) அயோடோ பென்ஸீன் 

ஃபீனால் 
( இ ) ஃபீனைல் ஹைட்ரஸீன் 

பென்ஸீன் 


- 


31 , ஆல்டிஹைடுகள் , கீட்டோன்கள் 

கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 


அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகள் இருவகையாம் . ஒரு 
வகையில் ஆல்டிஹைடு உறுப்பு நேரே பென்ஸீன வளைபத் 
துடன் பிணைக்கப்பட்டுள்ளது . இன்னொரு வகையில் ஆல்டி 
ஹைடுத் தொகுதி பக்கத் தொடருடன் பிணைக்கப்பட்டுள்ளது 


அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகளில் பென்ஸால்டிஹைடு 
முதல் சேர்மமாகும் . இதன் வாய்பாடு C , H , -- CHO அல்லது 


- H. 


H 


தயாரிக்கப்படும் முறைகள் 


( 1 ) பாதம் கொட்டை எண்ணெயில் அமிக்டலீன் என்ற 
சேர்மமாகப் பென்ஸால் டிஹைடு காணப்படுகிறது . அமிக்டலீன் 
சயனோ ஹைட்ரின் டைசேக்கரைடு பெறுதி பாகும் . இதனை 
நீராவியிற் காய்ச்சி வடிக்கும்போது நீராற்பகுக்கப்பட்டு , பென் 
ஸால்டிஹைடு , ஹைட்ரஜன சயனைடு மற்றும் குளுக்கோஸ் 
ஆகியவற்றைக் கொடுக்கிறது . 


9 - chie4 - CHIC 


2 H2O 


-CH 

I 
CN 


CHO + HCN + 2C6H12O6 


228 


கரிம வேதியியல் 


( 2 ) பென்ஸைல் குளோரைடைக் காப்பர் நைட்ரேட்டு 
அல்லது காரீய நைட்ரேட்டுடன் கார்பன் டையாக்ஸைடு வாயு 
வில் கொதிக்க வைத்தால் பென்ஸால் டிஹைடாக ஆக்ஸி ஐ . 
னேற்றம் செய்யப்படுகிறது . 


O 


CHz CL 


CHO 


pl (NO3) 2 


தயாரிக்கப்படும் முறைகள் 

( 3 ) பென்ன ஸல் குளோரைடைப் பென்ஸைல் ஆல்கஹ 
லாக நீராற்ப குத்துப் பின் அதனை ஆஸிஜனேற்றிப் பென்ஸா 
டின ஹடைப் பெரலாம . ஆக்ஸிஜனேற்றியாக க்யூப்ரீக் நைட் 
ரேட்டு அல்லது லெட் நைட்ரேட்டுப் பயன் படுத்தப்படுகிறது . 


° , C,H,CHO 


H , O 

0 
CH - CH , Cl - > CH2 = CH - OH -- > CH2 – CHO 

( 4 ) பென் ஸால் குளோரைடைச் சோடியம் ஹைட்ராக் 
ஸைடு கொண்டு நீராற்பகுத்தும் இதனைப் பெறலாம் . 


C6H5 - CH : 


NaOH 
+ -- > - 

: 
C6H5 - CH 
NGOH 


1OH 

+ 2 Nacl 
OH 


ce 


C6H5 - CHO + H2O 


( 5 ) குரோமைல் குளோரைடு அல்லது மாங்கனிசு டையாக் 
ஸைடு அடர் கந்தக அமிலக் கலவையைக் கொண்டு டொலுவீனை 
ஆக்ஸிஜனேற்றியும் பென்ஸால் டிஹைடைப் பெறலாம் . 

CrO , CI , 
CH – CH . ----- > C6H - CHO 

( ) நன்கு கலக்கப்பட்ட காசியம் பென்ஸோபோட்டு , 
கால்சியம் ஃபார்பேட்டுக லலயக் காய்ச்சி வடித்தல் முறை 
யில் பென்ளால் டிஹைடைத் தயாரிக்கலாம் . 
(CH - CCO ), Ca + KHCOO ) , Ca - > CH – CHO + CaCO , 


பண்புகள் 

இது நிறமற்ற என் ணை போன்ற திரவம். இதன் கொதி 
நிலை 1SC நீருடன் கலடதில்லை . வாதுமை பணங்கொண்டது . 


ஆல்டிஹைடுகள் , கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 


229 


( 1 ) சோடியம் ரசக்கலவைக் கொண்டு ஒடுக்கும்போது 
பென்ஸால்டிஹைடு பென்ஸைல் ஆல்கஹாலாக மாற்றப்படு 
கிறது . 


2H 


CHO 


CH2OH 


( 2 ) காற்றில் , திறந்த நிலையில் வைத்தியந்தாலோ நீருடன் 
கொதிக்க வைத்தாலோ பென்ஸால்டிஹைடு பென்ஸோயிக் 
அமிலமாக ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது . பொட்டாசியம் பெர் 
மாங்கனேட்டு , நீர் தத நைட்ரிக் அமிலம் ஆகியவை பென்ஸால் 
டிஹைடை ஆக்ஸிஜனேற்றக் கூடியவை . 


CHO + [ 0 ] = > 


COOH 


ஃபெயிலிங் கரைசல் அல்லது பெனிடிக்ட் கரைசல் பென் 
ஸால்டிஹைடைப் பாதிப்பதில்லை . 


( 3 ) பென்ஸால் டிஹைடுடன் புதிதாகத் தயாரிக்கப்பட்ட 
சோடியம் பைசல்ஃபைட்டுக் கரைசல் சேர்த்துக் குலுக்கினால் 
பென்ஸால்டிஹைடு பைசல்ஃபைட்டுச் சேர்மம் கிடைக்கும் . 


O 


- 


+ Na HSO -- 


ОН 
C - H 

$ 0 , Na 


H 


( 4 ) ஹைட்ரஜன் சயனைடு பென்ஸால்டிஹைடுடன் கூட்டு 
வினையில் ஈடுபடுகிறது . 


--CN 


OH 
+ HCN_ 
H 

H 
பென்ஸால்டிஹைடு 
சயனோ ஹைட்ரின் 


5. பென்ஸால்டிஹைடு ஹைட்ராக்ஸில் அமினுடன் வினை 
யுற்றுப் பென்ஸால்டிஹைடு ஆகஸைமைக் கொடுக்கிறது . 


200 


கரிம வேதியியல் 


CHO + HN - OH + 


CH = N - OH 


- 


6. ஃபாஸ்பரஸ் பென்டாக் குளோரைடு ஆல்டிஹைடுத் 
தொகுதியில் இருக்கிற ஆச்ஸிஜன் அணுவைக் குளோரின் 
அணுக்களால் இடம் பெயரச் செய்கிறது . 


( Ho - 

CHO + pc@ g 


CHCL , + Pock , 


7. பென்ஸால் டிஹைடு ஷிப் சோதனையைக் கொடுக்கிறது . 


8. அமோனியாவும் பென்ஸால் டிஹைடும் கூட்டு வினையில் 
ஈடுபடுவதில்லை . ஆனால் ஹைட்ரோ பென் ஸமைடு என்ற சிக்க 
லான சேர்மத்தைக் கொடுக்கிறது . 


BCH - CHO + 2NH } CH - CH ( N = CH - CH3 + 8HO, 

ஹைடரோ பென் ஸமைடு . 


9. அடர் சோடியம் ஹைட்ராக்ஸைடு கரைச்சலுடன் 
கன்னி ஸாரோ வினையைக் கொடுக்கிறது . 


CH2 + NaOH 


CH2OH + 


COONa 


10. ஆல்சஹாலில் கரைத்த பொட்டாசியம் சயனைடுடன் 
வினையுறுகையில் பென் ஸாயின் என்ற சேர்மம் கிடைக்கிறது . 


KCN 
CHO 

ஆல்கஹால் 


CO - CHOH 
பென்ஸாயின் 


- 


பயன்கள் 


பென்ஸால்டிஹைடு மணந்தரு பொருள்கள் தயாரிப்பில் 
பயன்படுத்தப்படுகிறது . சின்னாமிக் அமிலம் , பென்ஸால் குளோ 


ஆல்டிஹைடுகள் , கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 


231 


ரைடு சில சாயங்கள் ஆகியவற்றைத் தயாரிக்கவும் இது பயன் 
படுகிறது . 

அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுகளிலிருந்து பென்ஸால் 
டிஹைடு எப்படி மாறுபட்டிருக்கிறதென்ற விவரங்களையும் சில 
வினைகளில் அஃது எப்படி ஃபார்மால்டிஹைடை ஒத்திருக்கிற 
தென்பதையும் கீழே அட்ட வணையில் காண்க . 


வினைகள் 


பென்ஸால் 
டிஹைடு 


அசிட்டால் 
டிஹைடு 


ஃபார்மால் 
டிஹைடு 


ஆகஸிஜனேற் 
றம் அடையச் பென்ஸாயிக் 
செய்தால் வரு 

அமிலம் 
பொருள 


அசிட்டிக் 
அமிலம் 


ஃபார்மிக் 
அமிலம் 


ஃபெலிங் 
கரைசலுடன் 


வினை 
ஏதுமில்லை 


க்யூப்ரிக் அயனி சிவப்பு 
Cu , O ஆக ஒடுக்கப்படுகிறது . 


டாலன் வினை பளபளக்கும் வெள்ளியாக ஒடுக்கப்படுகிறது . 
பொருளுடன் சம்பா தப்பட்ட அமிலம் கிடைக்கிறது . 


ஷிஃப் வினை 

ஊதா நிறம் 
பொளுடன் கிடைக்கிறது 


ஊதா நிறம் 


ஊதா நிரம் 


கிடைக்கிறது. 


கிடைக்கிறது 


பாலிமா ஆதல் 


பாலி ம 


வனை சகு 


வெவ்வேறு சூப் நிலையில் 
வெவ்வேறு பாலிமர்களைக் 

கொடுக்கின் " ன 


உடபடு ( 036 


ஆ -கல்லை 


அடா சோடி 
யா ஹட்ராக் கன்னிஸபோ பழுப்புநிற கன்னிஸாரோ 
ஸைடுடன் 

வினை நிகழ் பிசின பொருள் வினை நிகழ் 
வினையுறச் 

கிடைக்கிறது கிறது . 
செய்தால் 


கிறது 


அமோனியா 
வுடன 


சுருக்கு வினை கூட்டுவனை 

சுருக்கு வனை 

யன் முடிவாக 
நிகழ்ந்து 

நடந்து அசிட் 
ஹைட்ராஸோ டால் டிஹைடு 

ஹெ ஸா 
பென் ஸீன் அமோனியா 

மெத்திலீன் 
கிடைக்கிறது 

டெட்ாமீன் 
கிடைக்கிறது 

கிடைக்கிறது 


282 


கரிம வேதியியல் 


NaH OS 


கூட்டு வினை 


கூட்டுவினை 


கூட்டுவினை 


உடன் 


ஹைட்ரஸீன் 


சுருக்குவினை நிகழ்ந்து ஹைட்ரஸோன்கள் 

கிடைக்கின் றன . 


பாஸ்வரப் 
பென் டாக் 
குளோரை 


பென்ஸிலீடீன் எத்திலிடீன் 


வினை ஏது 


குளோரைடு குளோரைடு 


டுடன் 


மில்லை 


கீட்டோன்கள் 


அரோமேட்டிக் கீட்டோன்களில் அரோமேட்டிக் வளையம் 
நேரே கார் . னைல் தொகுதியுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது . 
கார்பனைல் தொகுதியின் மற்றோர் இணை திறனை நிறைவுபடுத்தும் 
தொகுதி அல்க்கைல் உறுப்பாகவோ , அரைல் உறுப்பாக வோ 
இருக்கலாம் . சில அரோமேட்டிக் கீட்டோன்கள் வருமாறு : 


CH ) -co 
அசிட்டோ மீனோன் 


co- ( 


பென்ஸைா.மீனோன் 


தயாரிப்பு 


இந்த இரண்டு கீட்டோன்களையும் ஃப்ரீடல் கிராஃப்ட் முறை 
யில் பெறலாம் . 


( 1 ) அதிகப்படியான பென்க்ஷனில் அலுமினியம் குளோ 
ரைடை எடுத்துக்கொண்டு அத்துடன் அசிட்டைல் குளோரை 
டைச் சேர்த்துக் கலக்கி அசிட்டோ ஃபீனோன் பெறப்படுகிறது . 


CH ;-co - cl + 


ALc3, CHy - co - ( - + HCL 

அசிட்டோஃபீனோன் 


ஆல்டிஸைடுகள் , கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 


288 


அதே முறையில் பென்ஸாயில் குளோரைடைப் பயன்படுத் 
திப் பென்ஸோ ஃபீனோன் தயாரிக்கப்படுகிறது . 


co - cl + 


Ac 
AlCl3 


- > co 

( Dh + H2 


பென்ஸோஃபீனேன் 


( 2 ) கால்ஸியம் பென்ஸோயேட்டைக் காய்ச்சி வடித்தும் 
பென்ஸோ ஃபீனோன் பெறப்படுகிறது . 


( C.H , -- COO,,Ca 


> C , H , -co - C , H , + CaCO , 


பண்புகள் 

( 1 ) அரோமேட்டிக் கீட்டோன்கள் சோடியம் ரைசல்ஃ 
பைட்டுடன் கூட்டு வினையில் ஈடுபடுவதில்லை . ஹைட்ரஜன் 
சயனைடுடன் வினைபுரிந்து சயனோ ஹைட்ரினைக் கொடுக்கிறது . 

pH 
C = O + HCN 

C - CN 
CH , 

CH , 
அசிட்டோஃபீனோன் 
சயனே ஹைட்ரின் 


- 


| 


| 


( 2 ) ஆல்கஹாலில் சோடி பங் கொண்டு ஒடுக்கும்போது 
சரிணை ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது 


C = 0 + 2H- * 


CHOH - CH3 
| - . பீனைல் எத்தனால் 


CH3 


( 3 ) ஹைட்ராக்ஸில் அமின் , ஃபினல் ஹைட்ரஸோன் 
இவற்றுடன் அலிஃபேட்டிக் கீட்டோன்களைப் போலயே அபோ 
மேட்டிக் கீட்டோன்களும் வினைபுரிகின்றன . ஆனால் வினை நிகழ 
வெப்பநிலையை உயர்த்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது . 

-C = 0 + H2N - OH - > -C = N - OH + H2O 
CH₂ 

CH ) 
அசிட்டோ ஃபீனோன் 

ஆக்ஸைம் 


234 


கரிம வேதியியல் 


C = 0 + H2N - NH 


C = N - NH 


பென்ஸோஃபீனோன் 
ஃபீனைல் ஹைட்ரஸோன் 


( 4 ) சோடியம் டைக்குரோ மேட்டும் கந்தக அமிலமும் 
கொண்டு ஆக்ஸிஜனேற்றும் போது அரைல் அல்க்கைல் கீட் 
டோனிலிருக்கும் அஸைல் தொகுதி கார்பாக்ஸிலிக் தொகுதியாக 
மாற்றப்படுகிறது . 


> -co - CH , + 4 ( 0) 


COOH + CO2 + H2O 
பென்னோயிக் அமிலம் 


( 5 ) அசிட்டோ ஃபீனொனை அயோடின் சோடியம் ஹைட் 
ராக்ஸைடுக் கலவையுடன் வினை புரியச் செய்யும்போது அயோ 
டோ ஃப ரம் கிடைக்கிறது . மற்றொரு வருபொருள் சோடியம் 
பென்ஸோயேட்டாகும் . 


CO - CH3 + 32 + 3NaOH 

co - Cl + 3Nal + 3H , 0 
co - cl3 + NaoH- > COON :1 + CHI ) 


-WIN 


( 6 ) அசிட்டே ஃபீனொனை நைட்ரிக் அமிலம் , கந்தக அமிலம் 
இரண்டின் கலவையுடன் 0 ° C- ல் வினைபுரியச் செய்கையில் 
மெட்ட நைட்ரோ அசிட்டோ ஃபீனோன் பெறப்படுகிறது . 


பயன்கள் 


அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகளும் , கீட்டோன் சளும் நறு 
மணப் பொருள்களில் பயன்படுகின்றன . பல் வேறு வேதிப் 
பொருள்கள் தயாரிப்பில் இடைநிலைப் பொருள்களாகப் பான்படு 
கின்றன . இவற்றின் பெறு திகளான பேரா மெத்தில் அசிட்டோ 
ஃபீனோன் , பேரா மிதாக்ஸி அசிட்டோ ஃபீனோன் ஆகியவை 
இனிய மணங்கொண்ட சில பொருள்களாகும் . 


கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 

இத்தொகுதிகளின் வினையுறு உறுப்பு - COOH.- இதன் 


A 


ஆல்டிஹைடுகள் , கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 


235 . 


அமைப்பு நேரே பென்ஸீன் வளையத்தோடு ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட கார்பாக்ஸில் தொகுதிகள் பிணைக்கப்பட்டி 
ருந்தால் அச்சேர்மங்களை அரே மேட்டிக் கார்பாச்ஸிலிக் அமிலங் 
கள் என்கிறோம் . பக்கத்தொடரில் சார்பாக்ஸில்க் தொகுதினயக் 
கொண்ட அமிலங்களை அரைல் பதிலீடு செய்யப்பட்ட அலிஃ 
பேட்டிக் அமிலங்களாகவே கருதலாம் . என்றாலும் பென் ஸீன் 
வளையம் இருப்பதால் அரோமேட்டிக் இயல்பைக் கொண்டிருக் 
கிறது . எனவே அவையும் அரோமேட்டிக் அமிலங்கள் என்றே 
கருதப்படுகின்றன . 

பென் ஸாயிக் அமிலம் , தாலிக் அமிலம் ஆகியவை கார்பாக் 
ஸில் தொகுதியை வளையத்தில் கொண்டிருக்கின்றன . 


-COOH 


COOH 

COOH 
தாலிக் அமிலம் 


பென்ஸாயிக் அமிலம் 


ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் -COOH தொகுதியைப் பக்கத் 
தொடரில் கொண்டுள்ளது . 


-- 


--CH2 - COOH 


ஃனேல் அசிட்டிக் அமிலம் 


ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் 


இது 35 ° உருக நிலை கொண்டது . பென் ஸைல் சயனைடை 
நீராற்பகுத்து இதனைப் பெறலாம் . 


H.O 


CH2 - CN 


CH ? -COCH 


இதன் எத்தில் எஸ்ட்டர் தேன் போன்ற மணங்கொண்டது 
நறுமணப் பொருள்கள் தயாரிப்பில் இது பயன் படுகிறது . 


பென்ஸாயிக் அமிலம் 

அரோமேட்டிக் கார்பாக்ஸிலிக் அமிலங்களில் எளிமையானது 
பென்ஸாயிக் அமிலமாகும் . இதில் கார்பாக்ஸிலிக் தொகுதி 


236 


கரிம வேதியியல் 


நேராகப் பென்ஸின் வளையத்துடன் பிணைப்பைக் கொண்டிருக் 
கிறது பல பிசின் களில் பென்ஸாயிக் அமிலம் காணப்படுகிறது . 
பென்ஸாயின் கோந்தைச் சூடாக்கி இது பெறப்பட்டது . குதி 
ரையின் சிறு நீரில் பென்ஸாயில் கிலைசின் அல்லது ஹிப்யூரிக் 
அமிலமாக C , H , -CO -- VH - CH , -COOH பென்ஸாயிக் அமி 
லம் இருக்கக் காண்கிறோம் . 


பென்ஸாயிக் அமிலம் தயாரித்தல் 

1. ஈதரில் ஃபினைல் மக்னிசியம் புரோமைடை ( கிரிக்னார்டு 
வினை பொருள் ) கார்பன் டையாக்ஸைடுடன் வினைபுரியச் செய்து 
வருகின்ற இடை நிலைப் பொருளை நீராற்பகுக்கப் பென்ஸாயிக் 
அமிலம் கிடைக்கிறது . 


= 0 


H2O 


COOH 


Mg - Br + C 


CC 


- 


Songer 


+ Mg > sr 


/ OH 


2. ஃபீனைல் சயனைடைக் கந்தக அமிலம் அல்லது ஹைட் 
ரோ குளோரிக் அமிலத்துடன் சூடாககி நீராற்பகுத்தும் பென் 
ஸாயிக அமிலம் பெறப்படுகிறது . 


H2O 


CN 


H2O 
HOL 


COOH 
+ NHACL 


NH2 


3. பென்ஸைல் ஆல்கஹால் அல்லது பென்ஸால் டிஹை 
டைச் சோடியம் டைக்குரோமேட்டுக் கந்தக அமிலம் . அமிலமய 
பெர்மாங்கனேட்டு , நீர்தத நைட்ரிக் அமிலம் இவற்றில் ஏதாவ 
தொன்றை கொண்டு ஆக்ஸிஜனேற்றிப் பென்ஸோயிக் அமி 
லத்தைப் பெறலாம் . 


--- CH2OH 

-CH2OH -H2 


CHO 0 , 


COOH 


பென்ஸைல் ஆல்கஹால் 


பென்ஸால்டிஹைடு 


பென்ஸாலிக் அமிலம் 


4. பென்ஸோ ட்ரைக் குளோரைடைக் கால்சியம் ஹைட் 
ராக்ஸைடு கொண்டு நீராற்பகுத்து வருகின்ற கால்சியம் பென் 


ஆல்டிஹைடுகள் , கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 


287 


ஸே யேட்டுடன் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்த்துப் பென் 
ஸாயிக் அமிலம் விடுவக்கப்படுகிறது . 


Ca ( OH ) , 

Hcl 
.CH .-- CC ) , > ( C.H ; -COO ) , Ca - > C.H .-- COOH 


பண்புகள் 


குளிர் நீரில் பென்ஸோயிக் அமிலம் சிறிதளவே கரைகிறது . 
சுடுநீரிலும் அதகம் கரைகிறது . பென் ஸீனிலும் இது கரைகிறது . 
இஃது அசிட்டிக் அமிலத்தைவிட வலிமை மிக்கது . வெண்மை 
யான திண்மம் . உருகுநிலை 122 பதங்கமாகும் இயல்பு 
கொண்டது . 


1. ஃபாஸ்ஃபரஸ் பென்டாக் குளோரைடு அல்லது தயொ 
னில் குளோரைடுடன் பென்ஸோயிக் அமிலத்தைச் சூடாக்கும் 
போது பென்ஸாயில் குளோரைடு கிடைக்கிறது . 


-- 


( = o 


+ PL ; 


co - c2 + Pody + Hd 


OM 


2. இதனுடைய சோடியம் , பொட்டாசியம் உப்புகளைச் 
சோடாச் சுண்ணாம்புடன் சேர்த்துச் சூடாக்கும் போது பென் 
ஸீன் கிடைக்கிறது . 


சோடாச் 


COOH 


-- 


சுண்ணாம்பு 


- 


3. பென்ஸாயிக் அமிலத் துடன் எத்தில் ஆல்கஹால் வினை 
புரியும் போது எத்தில் பென்ஸோயேட் என்ற எஸ்ட்டர் கிடைக் 
கிறது . இவ்வினைக்குக் கந்தக அமிலம் வினைவேக மாற்றியாகச் 
செயல்படுகிறது . 


C.H ; -COOH + HO - C , H .-- C , H , -COOC , H , + H , 0 

எத்தில் பொ ஸோயேட் 


எத்தில் பென்ஸோயேட் அமோனியா கரைசலுடன் வினை 
புரிந்து அசிட்ட மைடைக் கொடுக்கிறது . இவ்வினை எல்லா எஸ்ட் 
டர்களுக்கும் பொதுவானது . 


288 


கரிம வேதியியல் 


CH - COOC , H , + NH » C , H ,-CO - NH , + C , H , OH 

பென்ஸமைடு 
4. பென்ஸாயில் குளோரைடும் , சோடியம் பென்ஸோயேட் 
டும் வினைபுரியும் போது பென்ஸாயிக் அமில நீரிலி கிடைக்கிறது . 


요 


C6H5 - C0 
Nac + 


C6H5c - ce 
CHs - C - ONG 


<shy - co > 0 


பென்ஸாயிக் நீரில 


5. பென்ஸாயிக் அமிலத்தை நைட்ரோ ஏற்றம் , சல்ஃபொ 
னேற்றம் குளோரினேற்றத்திற்கு உட்படுத்தலாம் . புகுத்தப்படும் 
தொகுதி மெட்டா நிலைக்குச் செலகின்றது . 


( OOH 


COOH 


HNO ) 


N02 


சாலிசிலிக் அமிலம் 


OH 
cooil 


இஃது ஒரு ஃபீனாலிக் அமிலம் . இதனை ஆர்த்தோ ஹைட் 
ராக்ஸி பென்ஸாயிக் அமிலம் எனலாம் . பிழிவு எண்ணெய்களில் 
( cssential Oils ) இஃது இதன் மெத்தில் எஸ்ட்டராகக் காணப் 
படுகிறது . 


தயாரிப்பு 

1. ஃபீனாலை , நீரிய சோடியம் ஹைட்ராக்ஸைடு , குளோராஃ 
பாரம் இவற்றுடன் சூடேற்றும்போது ஆர்த்தோ நிலையில் ஓர் 
ஆல்டிஹைடுத் தொகுதி புகுத்தப்படுகிறது . இது ரீமர் -- டைமன் 


வினையாகும் . 


OH 


OH 

CHO 
+ 3Nact + 2H20 


ப 


I -- 
+ CHCL 3 + 3NaOH 


சாலிஸி லால்டிஹைடு 


ஆல்டிஹைடுகள் , கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 

289 
சாலிஸிலால்டிஹைடை ஆக்ஸிஜனேற்றிச் சாலிஸிலிக் அமி 
லம் பெறலாம் . 


OHL 


CHO ( 0 ) 


OH 


COOH 


2. பெருமளவில் கோல்பே - ஸ்மித் வினை வழி சாலிஸிலிக் 
அமிலம் தயாரிக்கப்படுகிறது . 

இம்முறையில் சோடியம் ஃபீனாக்ளைடு கார்பன் டையாக் 
ஸைடுடன் . அழுததங் கொடுத்து 120 °-லிருந்து 140 ° C- க்கு 
வெப்பமேற்றப்படுகிறது . அப்போது சோடியம் சாலிஸிலேட்டு 
உண்டாகிறது . 


1OH 


ONa Co2 

120 °-140 


COONa 


வினைக் 

கலவையை ஹைட்ரோக் குளோரிக் அமிலங் 
கொண்டு அமிலமயமாக்கும்போது சாலிஸிலிக் அமிலம் வீழ்படி 
வாகத் தள்ளப்படுகிறது . 


| CTS 


OH 
COONa 


+ Hd 


| Crerson + nace 


பண்புகள் 


வெண்மையான திண்மம் . உருகுநிலை 159 . குளிர் நீரில் 
கரையாது . சுடுநீரில் கரையும் . மருத்துவத்தில் நோய் நுண்மத் 
தடையாகப் ( Antiseptic ) பயன்படுத்தப்படுகிறது . 

இது ஃபீனால் போலவும் , கார்பாக்ஸிலிக் அமிலம் போன்றும் 
செயல்படுகிறது . நடுநிலையாக்கப்பட்ட ஃபெர்ரிக் குளோரைடுடன் 
செங்கருநீல நிறத்தைக் கொடுக்கிறது . 


உ 


சோடியம் கார்பனேட்டுடன் வினைபுரியும்போது கார்பாக்ஸி 
லிக் தொகுதி மட்டுமே வினையில் ஈடுபட்டு உப்பைக் கொடுக் 


240 


கரிம வேதியியல் 


கிறது . சோடியம் ஹைட்ராக்ஸைடுடன் கார்பாச்ஸில் , ஹைட் 
ராக்ஸில் இரண்டு தொகுதிகளுமே வினையில் ஈடுபடுகின்றன . 


OH 


-e 


COOH 


NO2CO 

OH 

COONa 
சோடியம் சாலிஸிலேட்டு 


OH 


NaOH 


Choose 


ONa 


COOH 


COONa 
டைசோடியம் சாலிலிலேட்டு 


சோடியம் சாலிஸிலேட்டு வாத கோய் மருந்தாகப் பயன் 
படுத்தப்படுகிறது . 

சாஸிலிக் அமிலத்தைப் புரோமின் நீருடன் பேதி முறைப் 
படுத்தா போது ட்ரை புரோமோ ஃபீனால் கிடைக்கிறது . 
பாஸிலிக் தொகுதி புரே . மினால் இடம் பெயரச் செய்யப்படு 


கிறது . 


On 


OH 


Br 


Br 


br 


o coon 


COOH 


Br 


சாலிஸிலிக் அமிலத்தைப் புலையும் நைட்ரிக் அமிலத்துடன் 
வினையுறச் செய்யும் போது பிக்ரிக் அமி.ம விலை பொருளாகிறது . 


он 


он 

COOH 


HNO3 . 


NO2 


சோடா சுண்ணாம்புடன் சூடாக்கும் போது 
கொடுக்கிறது . 


ஃபீனாலைக் 


OH 


NaOH | cao 

Heat 


COOH 


ஃபீனால் 


மருத்துவ முக்கியத்துவாட வாய்ந்த சாலிஸிலிக் அமில 
பெறு திகள் . 


ஆல்டிஹைடுகள் , கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 


சோடியம் சாலிஸிலேட்டு 


OH 


இஃது ஒரு நோவகற்றும் மருந்தாகவும், காய்ச்சல் 


COONa 


முரணி யாகவும் பயன்படுத்தப்படுகிறது . 


Creoch, 


மெத்தில் சாலிஸிலேட்டு . 


COOCH3 


மனோரஞ்சிதத்தின் மணத்திற்குக் காரணமான சிறப்புப் 
பொருள் இதுவே . மீதைல் ஆல்கஹாலைச் சாலிஸிலிக் அமிலத் 
துடன் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வினையுறச் 
செய்து இது தயாரிக்கப்படுகிறது . 


|Cs 


+ 


COOH 


HO.CH3 


OH 
COOCH ) 


+ H2O 


கொதி நிலை 224 ° C . நிறமற்ற எண்ணெய் போன்ற திரவம் 
இது நழ மணத் தைலங்களில் , நறுமணங் கூட்டும் பொருள்களில் 
பான்படுத்தப்படுகிறது . வாத நோயால் பாதிக்கப்பட்ட பகுதி 
வலிக்கும் மூட்டுகளில் தேய்ப்பதற்கும் பயன் படுகிறது . 


சேலால் ( Salol ) ஃபீனல் சாலிஸி லேட்டு சாலிஸிலிக் அமி 
லத்தை ஃபீனாலுடன் ஃபாஸ்ஃபரஸ் ஆக்ஸி குளோரைடு முன் 
னிலையல் வெப்பமேற்றத தயாரிக்கப்படுகிறது . 


OH 

+ 
COOH 


PodLS 
OH 


Chock 


COOCHs 


இது 43 ° C வெப்பநிலையில் உருகும் ஒரு திணமப் பொருள் 
ஒரு போய் நுண்மத்தடை பொருளாக இஃது உட்கொவளப் 
படுகறது . 


ஸ்ப் பிரின் 


-oOCCH3 
COOH 


16 


கரிம வேதியியல் 


342 


அசிட்டைல் சாலிஸிலிக் அமிலம் 

அசிட்டிக் அமிலத்தில் சாலிஸிலிக் அமிலத்தை அசிட்டிக் 
நீலி: கொண்டு அசிட்டிலேற்றம் செய்து இதனைப் பெறலாம் . 


--L- CHy 


DHI 


CO - CH3 
-co - CH3 


CH3-COOH 


COOH 


COOH 


ஆஸ்ப்பிரின் சிறிது புளிப்புச்சுவை கொண்ட தூள் . நீரில் 
கரையாதது . இது காரங்கள ல் சாலிஸிக் அமிலமாகவும் அசிட் 
டிக் அமிலமாகவும் நீராற்பகுக்கப்படுகிறது : 


வாத நோய் , சளி , காய்ச்சல் , தலைவலி நோய்களுக்கு மருந் 
தாகப் பயன்படுகிறது A.P.C. தூளில் ஆஸ்ப்பிரின் இருக்கிறது .. 


தாலிக் அமிலம் 


COOH 


CT 


இஃது ஓர் இருகாரத்துவ அமிலம் . 


COOH 


- ) 


( 1 ) பென்க்ஷனில் ஆத்தோ நிலைகளில் இருக்கிற பக்கத் 
தொடர்களை ஆக்ஸிஜனேற்றும் போது வரு பொருள் தாலிக் அமில 
மாகும் . பெர்மாங்கனேட்டு அல்லது நீர் - த நைடரிக அமிலததை 
க்ஸிஜனேற்றியாகப் பயன்படுத்தலாம் . 


CH ) 


COOH 


O 


This 


Ice 


COOH 


( 2 ) வணிக முறையில் தயாரித்தல் : நாஃப் 4 லீன் ஆவியைக் 
காற்றுடன் கலந்து 400-500 ° -க்கு வெப்ப மேற்றப்பட்ட 
வெனேடியம் பெனட்டாக்ஸைடு வினைவேக மாற்றியின் மீது 
செலுத்தும்போது தாலிக் அமில நீரிலி வினை பொருளாகும் : 


o + 2co , + 2H2O ( eo ) 


1205 


249 
ஆல்டிஹைடுகள் , கார்பாக்ஸிலிக் அமிலங்கள் 

சோடியம் ஹைட்ராக்ஸைடு சேர்த்துப்பின்னர் ஹைட்ரோக் 
குளோரிக் அமிலம் சேர்த்து அமிலம்பமாக்கித் தாலிக் அமிலம் 
விடுவிக்கப்படுகிறது . 


CO 

50 + 2Naok 
CO 


> 0+ 

+2 


COONa Hal 
COONa 


COOH 
-COOH 


இது படிகம் போன்ற திண்மம் . உருத நிலை 231 ° C வெப்ப 
மாக்கும் போது இது தாலிக் அமில நீரிலியாக மாற்றப்படுகிறது . 
COOH 

.co 


COOH 


CC 


டைக்கார்பாக்ஸி அமிலங்களுக்குண்டான எல்லா வினைகளை 
யும் இது கொடுக்கிறது . பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடுடன் 
சூடாக்கும் போது காாபாக்ஸில் தொகுதிகள் நீக்கப்பட்டுப் பென் 
ஸீன் கிடைக்கிறது . 


தாலிமைடுல் 

தாலிக் நீரிலியை அமோனியாவடன் அழுத்தத்தில் 200 ° C- க் 
குச் சூடேற்றி இது பெறப்படுகிறது . 


CO 


Coo 


+ NH3 


CO 

ANH + H2O 
CO 


இது வலிமை குறைந்த அமிலம் ஈதைல் ஆல்கஹாலில் 
கரைத்த பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடுடன் பொட்டாசியம் 
தாலிமைடைக் கொடுக்கிறது : 


CO 

NH + KOH 
CO 


CO 

NK + H2O 
CO 


« - அமினோ அமிலங்கள் தயாரிப்பில் இது பயன்படுத்தப் 
படுகிறது . 


கரிம வேதியியல் 


வினாக்கள் 


( 1 ) பென்ஸால் டிஹைடு தயாரிக்கப்படும் முறையை விவரி , 

பென்ஸால் டிஹைடு அசிட்டால் டிஹைடு இரண்டின் 
ஒற்றுமை வேற்றுமைகளை விவரி . 


( 2 ) கீழ்க்கண்ட சேர்மங்கள் எவ்வாறு தயாரிக்கப்படு 

கின்றன . அவற்றின் பயன்கள் யாவை ? 


( அ ) பென்ஸோ ஃபீனோன் 
( ஆ ) மெத்தில் பென்ஸோயேட்டு 
( இ ) சாலிஸிலிக் அமிலம் 
( ஈ ) ஆஸ்ப்பிரின் 


( 3 ) குறிப்பு வரைக . 


( அ ) கன்னி ஸாரோ வினை 
( ஆ ) கோல்பே - ஸ்மித் வினை 
( இ ) தாலிக் அமிலம் 
( ஈ ) அசிட்டோ ஃபீனோன் 


32 . 


ஆல்க்கலாய்டுகள் 


மாற்றணு வளையச் சேர்மங்கள் ( Hetero cyclic Compounds ) 

வளையத்தில் கார்பன் அணுக்களை மட்டுமே கொண்டிருக்கிற 
சேர்மங்களைப் பற்றிப் படித்தோம் . லாக்டைடுகள் , லாக்டோன் 
கள் கிளைக்கோஸைடுகள் ஆகியவை வளையத்தில் மாறுபட்ட 
தனிம அணுக்களைக் கொண்டிருக்கின்றன . சில ஐந்தணு வளையச் 
சேர்மங்களாவன . 


| 


ஃப்யூரான் 


பிர்ரோல் 


S 
தயோ :பீன் 


இவற்றிலிருந்து பெறப்படுகிற நிறைவுற்ற சேர்மங்கள் 


* 


CH2 - CHz CH2 - CH2 
| 

| 
CH2 CH2 CH , CH , 

NN 
டெட்ராஹைட்ரோ 

H 
ஃப்யூரான் பிர்ரோவிடின் 


CH2 - CH2 
| | 
CHE CHA 

S / 
டெட்ராஹைட்ரோ 


தயோ. :பீன் 


ஆறு அணுக்கள் கொண்ட மாற்றணு வளையச் சேர்மங்களில் 
முக்கியமானது பிரிடின் ஆகும் . 


ஆலகலாய்டுகள் 

பிரிடின் 


246 


கரிம வேதியியல் 


ஆல்க்கலாய்டுகள் 


இச்சேர்மங்கள் தாவரங்களில் உண்டாக்கப் படுகின்றன . 
இவை நைட்ரஜன் கொண்டவை மாற்றணு வளையங்களைக் 
கொண்டவை . காரத்தன்மை வாய்ந்தவை . உட லியங்கு நிலை 
பாதிப்பு ( Physiological action ) தன்மை கொண்டவை . 
ஆல்க்கலாய்டுகள் நோய் மருந்துகளாகப் பயன்பட்டு வருகின்றன . 

பல்க்கலாய்டுகள் பரவலாக இருவிதை இலைத் தாவரவகை 
இனங்களில் ( Dicotyledons ) காணப்படுகின்றன . இவை லாக்டிக் 
மாலிக் , சிட்ரிக் , டானின் போன்ற அமிலங்களுடன் சேர்க்கை 
யுற்ற நிலையில் , தாவரங்களின் பழங்கள் , பட்டைகள் , இலைகள் , 
வேர்கள் ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்றன . ஆல்க்கலாய்டு 
களைத் தனிப்படுத்தல் எளிதன்று . 


ஆல்க்கலாய்டுகளைத் தனிப்படுத்தல் 


ஆல்க்கலாய்டு இருக்கும் தாவரப்பகுதி நன்றாகத் தூளாக்கப் 
பட்டு ஈதைல் ஆல்கஹால் கொண்டு கரைத்து எடுத்தல் வேண் 
டும் . அக்கரைசலைக் காய்ச்சி வடித்து , ஆல்கஹாலை நீக்கிய 
பின்னர் மிஞ்சுவதைக் கனிம அமிலங்களுடன் வேதிமுறைப் 
படுத்திக் கரையும் உப்புகளாக ஆல்கலாய்டுகள் மாற்றப்படு 
கின்றன . பின்னர்ச் சோடியம் கார்பனேட்டுச் சேர்த்து ஆல்க்க 
லாய்டுகளை விடுவித்து ஈதர் , குளோரோஃபாரம் போன்ற கரைசல் 
களில் கரைக்கப் படுகின்றன . பின்னர் இப்படி பெறப்பட்ட 
ஆல்கலாய்டுகள் கலவையைத் தனித்தனியாகப் பிரிக்கப் பல 
முறைகள் கையாளப்படுகின்றன . அவற்றில் சிறந்தது பண்ணப் 
பகுப்பு முறையாகும் . 


ஆல்க்கலாய்டுகளின் பொதுப் பண்புகள் 

ஆல்க்கலாய்டுகள் ஒளி இயல் செயல் கொண்டவை . பொது 
வாக இவை இடஞ்சுழி சேர்மங்களாகும் .. இவை நிறமற்ற , 
படிகமான எளிதில் ஆவியாகாத திண்மங்கள் நீரில் 
கரைவ 
தில்லை . எத்தனால் , ஈதர் , குளோரோஃபாரம் ஆகியவற்றில் 
கரைகின்றன . ஒரு சில , நிக்கோட்டின் , கோனின் போன்றவை 
திரவ நிலையில் இருக்கின்றன . இவை நீரில் கரைகின்றன . பொது 
வாக எல்லா ஆலக்கலாய்டுகளுஃம கசப்புச்சுவை கொண்டவை . 


இவை சூடேற்றும்போது கருகுகின்றன . முடி அல்லது 
இறகு கருகும் மணம் வருகிறது காரத்தன்மை கொண்டிருக்கிற 
காரணத்தால் அமிலங்களில் கரைகின்றன . 


ஆல்க்கலாய்டுகள் 


247 


மேயர் வினை பொருளான பொட்டாசியம் மெர்க்யூரிக் அயோ 
டை டுடன் வெண்மையான அல்லது பஞ்சள் நிற வீழ்படிவைக் 
கொடுக்கின் றன . பொதுவாக எல்லா ஆல்க்கலாய்டுகளுமே 
வேக்னர் வனை பொருளுடன் ( Wagner s reagent ) ( அயோடின ) 
பழுப்பு நிற அல்லது செம்பழுப்புநிற வீழ்படிவைக் கொடுக் 


கின்றன . 


கோனின் ( Conine ) C , H ,, N 

நெடுங்காலமாகவே இதைப்பற்றிய விவரம் தெரிந்திருந்தது . 
இஃது ஊமத்தைச் செடியில் காணப்படுகிறது . இது நரம்பு 
மண்புல சைப் பாதித்துப் பக்க வாதத்தை உண்டு பண்ணி 
இறுதியில் சாவை கொடுக்கிறது . பகுத்தறிவாளர் சாக்ரட்டீஸ் 
ஊமத்தைச் சாற்று நஞ்சால் தான் கொல்லப்பட்டாராம் . கோனி 
னின் அமைப்பைப் படத்தில் காண்க . 


CH2 


H2C 


CH , 


H ,CN 

TCH --CHz - C! 
H H 
கோனின் 


நிக்கோட்டின் 
CH2 - CH2 

- CjoH |AN2 
CH CH2 
M. 

N1 
1 

( H , 
புகையிலையில் பத்துக்கு மேற்பட்ட 

மேற்பட்ட ஆல்க்கலாய்டுகள் 
ருக்கின்றன 

அவற்றின 75 சதம் நிக்கோட்டின் தான் . 
நச்சுத் தன்மை கொண்டது . 

நிக்கோட்டின் நைட்ரிக் அமிலத்தால் நிக்கோட்டினிக் அமில 
மாக ஆக்ஸிஜனேற்றப்படுகிறது . 
CHz - CH2 


HNO3 
CH CH2 

-COOH 

NN 
CH3 


NN 


248 


கரிம வேதியியல் 


கேக்கேய்ன் 


கோகா இலைகளில் காணப்படுகிறது . இத்தாவரம் 
தென் அயெரிக்காவில் காணப்படும் ஒன்றாம் . இது நஞ்சியல்பு 
கொண்டது . மேலும் மேலும் பயன்படுத்தத் தூண்டும் பழக் 
கத்தை உண்டு பண்ணுவதால் இதனைத் தேவைப்பட்டபோது 
மட்டுமே பயன்படுத்தல் வேண்டும் . உடலின ஒரு குறிப்பிட்ட 
பகுதியை மட்டும் மாத்து...விடச்செய்யும் மருந்தாகப் பெரிதும் 
பயன்படுத்தப்படுகிறது . 


இதற்குப் பதிலாகப் புதிய ஒரு பொருள் தொகுப்பு முறை 
யில் . 

தயாரிக்கப்பட்டுள்ளது . அதுதான் நோவோ கேய்ன் 
அல்லது புரோகேய்ன் எனப்படுகிறது . 


CH ) - CH2 
CH - CH2 


N - CHECH2 - () 


நோ வோ கெயன் 


னைன் 


இது கொய்னா மரப்பட்டையிலிருந்து பெறப்படும் ஆல்க்க 
லாய்டு மலேரியா காய்ச்சலுக்கு மருந்தாக இது பயன்படுத்தப் 
படுகிறது . தன் அமைப்பு . 


H 
CH2 

-CH = CH2 
CH2 


CHCOH . 


CH30 


NN 


குனைன் 


மார்ஃபின் 


ஒவ்வொரு நாட்டிலும் பிரச்சினைக் கரிய நிகழ்ச்சி அ பினி 
கடத்தல் , அபினி பல ஆலக்கலாய்டுகளின் 

ஆல்க்கலாய்டுகளின் கலவை . இதில் 
அதிக அளவில் இருப்பது மார்ஃபின் . இதன் அமைப்பு . 


ஆல்க்கலாய்டுகள் 


249 


Hal 


CH2 


CH3 


N- CH3 


HO 


தூக்கத்தைத் தூண்டி வலியை மறக்கச் செய்யும் தன்மை 
பயுடையது . மேலும் உட்கொள்ளத் தூண்டும் பழக்கத்தை 
உண்டு பண்ணும் தன்மையது . 


அண்மைக் காலங்களில் நோவ கற்றும் மருந்துகள் பல 
கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன . 

நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே 
இந்தியாவில் இயற்கையில் கிடைக்கும் ஆலக்கலாய்டு ஒன்று 
பயன்படுத்தப்பட்டு வந்தது . அதுதான் ரிசெர்ப்பின் 
தாகும் . இஃது ஒரு மனநோய் மருந்தாகப் பயன்படுத்தப்படு 


என்ப 


H 


N 


H3CO 


H 


OCHI 


CHgoog 


DOC 


OCH3 


CH3 


WH3 


ரிசெர்ப்பின் 
CH2 - CH - CH2 

CHS 
அட்ரோபின் 

N - CH , CH - 0 - CO - CH 
| 

CH2OH 
CH2 - CH - CH2 


댄 


இது கொடிய நச்சுப்பூண்டு வகையிலிருந்து பெறப்படு 
கிறது . படிகமான திண்மம் . நீரில் கரைவதில்லை . ஆல்கஹாலி 
லும் , குளோரோ ஃபாரத்திலும் கரையும் . கண்ணின் மணியை 
( பாவை ) விரிவடையச் செய்வதற்காகக் கண் மருத்துவர்கள் 
தனைப்பயன் படுத்துகிறார்கள் . 


ஆகிய ஆல்கலாய்டுகளைக் கொண்டிருக்கிறது . இவை சிக்கலான 
250 

கரிம வேதியியல் 
ஹையோஸ் சயமைன் என்பது அட்ரோபினின் இடஞ்சு 
வடிவமாகும் . 
ஸ்ட் ரிக்னாஸ் ஆல்க்கலாய்டுகள் 
ஸ்ட்ரிக்னாஸ் நக்ஸ் வாமிக்க விதை ஸ்ட்ரிக்னைன் . புரூஸின் 


அமைப்பைக் கொண்டவை . இரண்டுமே இடஞ்சுழி 

டஞ்சுழி வடிவங் 
களாகும் . 


ஸ்ட்ரிக்னைன் கசப்புச்சுவை கொண்டது . மிகவும் நச்சுத் 
தன்மை உடையது மிகச்சிறு அளவில இதயத்தைத் தூண்ட 
வல்லது . புரூஸின் ஸ்ட்ரிக்னைனின் பெறு தியாகும் . 


ஸ்ட்ரிக்னைன் C ,, H ,, O , N , என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டைக் 
கொண்டது . 


தன் அமைப்பு வாய்ப்பாடு கீழே காட்டப்பட்டுள்ளது . 


CH 
CH2 


. 


சாயங்கள் 


நம்மைச் சுற்றி ஒரு கண்ணோட்டம் விட்டால் வண்ணங்கள் 
நிறைந்த உலகில் நாம வாழ்கிறோம் என்பது புலனாகிறது . சோத 
னைக்கூடங்களில் உருவாக்கப்பட்ட சாயங்களும் , மற்ற வண்ணப் 
பொருள்களும் நம் வாழ்ககையை வண்மையமாககி இநக் 
கின் றன . 

பல ஆயிரம் வண்ணப் பொருள்களும் ( Pigmenis), 
சாயங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன . ண்டிகோ ( Indigo ) , 
டைரியன் கருஞ்சிவப்பு ( Jyrian parple ) போன்ற சாயங்கள் 
வெகு காலத்திறகு முன் பிருந்து பழக்கத்தில் இருந்து வந்தன . 
இரண்டாவதாகக் குறிப்பிட்ட சாயம் அரச பரம்பரையினர் 
மட்டுமே பயன் படுத்தக் கூடிய அத்தனை விலை பதிப்புள்ளதாக 
இருந்தது . 


ஒரு பொருளைச் சாயமாகப் பயன்படுத்க வேண்டுமெனின் 
அது ( 1 ) தகுந்த நிறத்தைப் பெற்றிருத்தல் வேண்டும் , ( 2 ) நூல் 


ஆல்க்கலாய்டுகள் 


251 


இழையில் ஏறுவதாக அல்லது தகுந்த முறையில் ஏற்றப்படக் 
கூடிய தொன்றாக இருத்தல் அவசியம் : ( 3 ) சாயம் ஏற்றப்பட்ட 
வுடன் அது கெட்டிச் சாயமாக இருத்தல் வேண்டும் . ஒளியா 
லும் , நீராலும் நீர்த்த அமிலக் காரங்களாலும் பாதிக்கப்படாத 
ஒன்றாக இருத்தல் வேண்டும் . 


நிறங்கொண்ட அங்கக மூலக்கூறுகள் அந்நிறத்திற்குக் 
காரணமாக இருக்கின்ற கீழே காட்டப்பட்டுள்ள ஏதாவதொரு 
தொகுதியைக் கொண்டிருக்கின்றன . 


p-கனாய்டு 
0 - குனாய்டு 


ஆஸோ -N = N 
நைட்ரோ -N = * 

: 
கைட்ரோலோ -v = 


- 


நேர்ச் சாயங்கள் இம்மாதிரியான சாயங்கள் நேராக செய்த 
பொருள்களுக்த ஏற்றப்படுகின்றன . பிக்ரிக் அமிலம் கம்பளித் 
துணி வகைக் கேற்றச் சாயமாகும் பருத்தித் துணிகளுக்கு 
ற்ற நேர்ச்சாயம் ஆஸோ சாயமான காங்கோ சிவப்பாகும் 
து தயாரிக்கப்படும் முறை கீழே தரப்பட்டுள்ளது . 


NaNO , 


HAN 


NH2 Hel 


di -VO NNata 


NH2 


| 


2 


SO3H 
| - நாஃப்தைல் அமீன் 
4- சல்ஃபானிக் அமிலம் 

NH2 
NENT 


NH2 


N = NT 


SOH 


S03H 


காங்கோ சிவப்பு 


மெத்தில் ஆரஞ்சு சல்ஃபனிலிக் அமிலத்தை டைய ஸோனி 
யம் உப்பாக மாற்றி அதனை டை மெத்தல் அனீலீ னுடன் சேர்க் 
கையுறச் செய்து மெத்தில் ஆரஞ்சு பெறப்படுகிறது . 


252 


கரிம வேதியியல் 


ட்ரைஃபினைல் மீதேன் சாயங்கள் 


NaoHI 


Hos - 2 


N , c + 


N CHz -Hd 


HOUS 


-N = N 


NCHA ) 


ட்ரைஃபீனைல் மீகேன் மூலக்கூறில் NH ,, NR , OH தொகுதி 
களைப் புகுத்தி இச்சாயங்கள் பெறப்படுகின்றன . அம்மாதிரி 
வருகின்ற சேர்மங்கள் நிறமற்றவை . இவை லூக்கோ சேர்மங் 
கள் ( Leuco eompounds ) என்று அழைக்கப்படுகின்றன . 
இவற்றை ஆக்ஸிஜனேற்றும் போதும் மூவிணை ஆல்கஹால் 
களாக மாற்றப்படுகின்றன . 


+ 


இவை அமிலங்கள் முன்னிலையில் நிறமற்ற அமைப்பிலிருந்து 
சாயங்களாகக் குனனாய்டு அமைப்பை ஏற்கின்றன . 


ஆக்ஸிஜனேற்றம் 

நிறக்காரங்கள் 
லூக்கோ காரங்கள் 4 


(நிறமற்றவை ) 


ஒடுக்கம் 


( நிறமற்றவை ) 


அமிலம் 


-1 


காரம் 


1 


சாயங்கள் 
( நிறங்கொண்டவை ) 


மேலக்கட் பச்சைஃ டை மெத்தில் அனிலீனை 100, -யில் 
அடர் கந்தக அமிலம் முன்னிலையில் பென்ஸால் டிஹைடுடன் 
வினையுறச் செய்து , வருகின்ற லூக்கோ காரத்தை 
அமில் ம் , ஹைட்ரோக் குளோரிக் - அமிலங்களில் எடுத்துக் 
கொள்ளப்பட்ட லெட் டையாக் ஸைடால் ஆக்ஸிஜனேற்றி , 
வருகின்ற சேர்மத்தை அதிகப் படியான ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்துடன் வேதி முறைப்படுத்த மேலக்கைட் பச்சை 


கிடைக்கிறது . 


ஆல்க்கலாய்டுகள் 


253 : 


| 


CH3 H2SO4 


AN( CH ) , 


CHO + 2 


CH 


200 ) 


CH ) 


N ( CH ) , 


N ( CH3)2 Hel 


CH ) 


= + 


- 


N (CH3)2 


OH 


CH₃ 


N (CH3 )2 


கம்பளங்கள் , பட்டு ஆகியவற்றுக்கு இது நேர்ச் சாயமாகும் . 
பருத்தித் துணிகளுக்குச் சாயமேற்றிகள் ( Mordants ) கொண்டு 
இச்சாயமேற்றப்படுகிறது . 


பாரபோஸனிலின் 


பாரா டொலுடீன் மற்றும் அனிலீன் கலவையை ர்லினி 
அமிலம் அவ்லது நைட்ரோ பென்ஸின் கொண்டு ஆக்ஸிஜ 
னேற்ற இது பெறப்படுகிறது 


r+ N --- 


+2 [ 0 ) + H2CH - 


INHA 


TiN 


H 


H.N. 


CH 


INHA 


[ 0 ) 


H , N 


+ 2H20 


Hel HNA 


C 


NH , 


C 


- 


= NH , 


HANK 


P 


Porno 


மஸனிலீன் , மெஜண்டா ஃப்யுஷின் 


அனிலீன் , ஆர்த்தோ டொலுடீன் மற்றும் பாரா டொலுடீன் 
ஆகியவற்றின் ஹைட்ரோ குளோரைடுகளை நம்புத்துருவல் 
கள் முன்னிலையில் நைட்ரோ பென ஸீன் கொண்டு 

கொண்டு ஆக்ஸிஜ 
னேற்ற போஸனிலீன் பெறப்படுகிறது 


-25 


கரிம வேதியியல் 


CH ) 
NH2 


L 


CH ) + 2 [ 0 ) + 

NHA 
CH ) 

-NH₂ 
-CHI + 2H , O 

CH3 
NHA 


--- HAN 


> 


NH2 


OH 


vee , d = 


NH2 


ரோஸனிலீன் நீரில் கரையும்போது கருஞ்சிவப்பு நிறக் 
கரைசலைக் கொடுக்கிறது . இக்கரைசலில் கந்தக - டையாக் 
ஸைடு செலுத்தி நிறமிழக்கச் செய்தால் வருவது தான் ஷிப் 
வினை பொருள் இதுவும் கம்பளம் , பட்டு ஆகியவற்றுக்குச் சோமச் 
சாயமாகும் . இதைக் கொண்டு பருத்தித் துணிகளைச் சாயமேற்ற 
சாயமேற்றிகளை உபயோகித்தல் வேண்டும் . 


வினாக்கள் 


( 1 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாயங்களைத் தயாரிக்கும் 
முறைகளை விவரி . 


காங்கோ சிவப்பு 
மேலகைட் பச்சை 
ரோஸனிலீன் 


33 . 


நோய் நுண்மத்தடை வேதிப் 

பொருள்கள் 


. 


வேதிப்பொருள்களைக் கொண்டு நோய் தரும் நுண்மங்களைத் 
தடுக்கும் முறையைப் பால் எாலிக 19019 - ஆம் ஆண்டில் கண் 
டறிந்தார் . 

அவ்வாறு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள்கள் 
நோய் நுண்மங்களை அழிக்க வல்லவை . நோயாளியை எவ்வகை 

லும் அவை பாதிப் தில்லை . ஃபார்மால்டிஹைடு , ஃபீனால் 
அயோடின் போன்றவையும நோய் நுண்மங்களை அழிக்க 
வல்லவை . ஆனால் இவற்றைப் புறத்தே மட்டுமே பயன்படுத்த 
இயலும் . இவை திசுக்களைப் பாதிப்பவை . இவற்றை நோய் 
நுண்மத்தடை பொருள்கள் என்கிறோம் .. 


நோயைக் குணப்படுத்தும் இயல்பு கொண்ட வேதிப் 
பொருள்களை மருந்துகள் என்கிறோம் . பயன்படுத்தப்படும் 
மருந்துப் பொருள் பாதிக்கப்பட்ட உடல் பகுதியிலிருந்து செயல் 
பட வல்லதாயின நல்லது . நோயைக் குணமாக்க வல்ல மருந் 
தைத் தேர்ந்தெடுப்பதில் கவனங்காட்டல் வேண்டும் . 


சல்ஃபனமைடுகள் 


சல்ஃபனமைடுகளும் அவற்றின் பெறுதிகளும் நோய் நுண்ம 
எதிர்ப்பொருள்களாகும் . சங்கிலி நுண்மங்களான ஸ்ட்ரெப்டோ 
காக்கி கோனோ காக்கி ( Gonococci ) , நீமோ கா 4 கி ஆகியவற்றைத் 
தாகக வல்லவை . 1981 - ல் டொமாக் என் பார்ப்ரோன் டோசில் 
என்ற மருந்து ஸ்ட்ரெப்டோ காக்கியால் தாக்கப்பட்ட சுண்டெலி 
களின் கோயைக் குணப்படுத்தியதை அடுத்து ஆராய்ச்சியாளர் 
கள் சல்ஃபனமைடுகள் பற்றி ஆர் வங்காட்டத் துவங்கினர் . 


கரிம வேதியியல் 


256 


NH2 


| 


தயாரிக்கப்படு 


சல்ஃபனிலமைடு 

So2 

NH2 
அசிட்டனிலைடிலிருந்து 

சல்ஃபனிலமைடு 
கிறது . முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 

ce -so , H 
CH3 - CO - NH 

> 

CHs - 0 - NH 
NH3 

CHS- CO- NH -SO -- NH2 


-Soz - c 


NaOH ) 


H2N 


-S02 - NH2 


சல்ஃ ur பிரிடின் 


நிமோனியாவைக் குணப்படுத்த பயன்படுத்தப்பட்ட முதல்” 
மருந்து சல்ஃபா பிரிடின் சல்ஃனமைடை விட அதிகச் சக்தி 
வாய்ந்தது . அது தயாரிக்கப்படும் முறை வருமாறு . 


CH2 - CO - NH 


- Soz c + 

HENN 


NQOH 


CH2 -CO - NH 


S04 - NH . 


- 


H2N 


- 


S02 - NH 


N 


- 


சல்ஃபாதயஸோல் 


து சல்ஃபாபிரிடினை விடச் சக்திமிக்கது டுமையான 
தொற்றின் போது இது பயன் படுத்தப்படுகிறது . இதனை உண் 
டாக்கும் முறையைக் கீழே காண்க . 





- 


CH2 - CO - NH 


- Soad + H2N 


NN 


நோய் நுண்மத்தடை வேதிப் பொருள்கள் 


257 


= CH - CO - NH 


NaOH 


S. 
S02- NH- || 

NN 

S. 
So - NH - 


H2N 


N. 


சல்ஃபாகுவனிடின் 

இஃது சிறுகுடல் பாதைப் பகுதியில் மிகச் சிறிதளவே 
உறிஞ்சப்படுகிறது . நுண்ம பேதியைக் ( Bacillus dysentery ) 
குணப்படுத்த அதிக அளவில் இதனைக் கொடுக்கலாம் . இதன் 
அமைப்பு வாய்பாடு கீழே காட்டப்பட்டுள்ளது . 


H2N 


NH 
-S02 - NH - C 

NH , 


ப்ரொன் டோசில் 


இதுதான் முதன் முதலில் மருந்தாகப் பயன்படுத்தப்பட்ட 
சல்ஃபனமைடு முதலில் சல்ஃபனமைடை டைய ஸோடைஸ் 
செய்து மெட்டா ஃபினைலன்டை அமினுடன் இணைப்பு றச் 
செய்து இதனைப் பெறலாம் . 


H2N 


+ ce - N = ( --- so2- NH2- 


NH2 


H2N 


N = N - ( - > So2 - NH2 


மலேரியா எதிர்ப்புப் பொருள்கள் 

மலேரியா தடுப்பு மருந்தாகக் கொயினா ( Quinine ) மட்டும் 
முன்னர்ப் பயன்படுத்தப்பட்டு வந்தது . தற்போது தொகுப்பு 
முறையில் தயாரிக்கப்பட்டுள்ள பல பொருள்கள் மலேரியாவைக் 
குணப்படுத்த பயன்படுத்தப் படுகின்றன . அவற்றுள் சில 
பிலாஸ்மோச்வின் , மேஃபக்ரின் , பலூட்ரின் என்பனவாம் . 
எல்லாவிதத்திலும் சிறந்த மலேரியா எதிர்ப்பு மருந்தாகப் பலூட் 
ரின் இருக்கிறது . அதன் அமைப்பைக் கீழே காண்க . 


NH 


NH 


ca -_-NH - C - NH - C - NH - CH (CH ), 


258 


கரிம வேதியியல் 


நுண்பத்தடை நுண்ணுயிர்ப் பொருள்கள் ( Antibiotic ) 


போது 


நுண்ணுயிர்களின் வளர்ச்சியின் 

உண்டாகும் 
பொருள்கள் ( சேர்மங்கள் ) 

நுண்ணுயிர்களின் 
வளாச்சியைப் பாதிக்கும் தன்மையைப் பெற்றிருக்கின்றன . 
அம்மாதிரியான பொருள்களை நுண்மத் தடை நுண்ணு பிர்ப் 
பொருள்கள் என்நழைக்கிறோம் . மிகச் சிறு அளவில் கூட 
நுண்மங்களை அழிப்பதில் அதிகத்திறன் கொண்டவை . 


பெனிசிலியம் வசையைச் சேர்ந்த பூஞ்சை 

பூஞ்சை சிலவகைப் 
பேக்டீரியாக்களின் வளர்ச்சியைத் தடுப்பதை 1929 - ல் அலெக் 
சாண்டர் ஃபிளமிங் கண்ட றிந்தார் . அதனைத் தொடர்ந்த 
ஆராய்ச்சியின் பயனாகப் பெனிஸிலின் கண்டுபிடிக்கப்பட்டது . 
பின்னர் ஸ்ட்ரெப்டோமைசின் குளோரோமை செட்டின் 
ஆரியோமைசின் , டெர்ரமைசின் ஆகியவை கண்டுபிடிக்கப் 
பட்டன . 


பெனிஸிலின் என்று சொல்லப்படும் சேர்மங்கள் C , H , 0 , 
N. S. R என்ற பொது வாய்பாட்டைக் கொண்டிருக்கின்றன . R 
என்ற உறுப்புக் கீழே காட்டப்பட்டுள்ளது போல் ஏதாவதொன் 
றாக இருக்கலாம் . 


பெனிஸிலின் F 


-- CH , - -CH = CH - CH ,-CH , 
--CH , -8H , 


பெனிஸிலின் G 


பெனிஸிலின் K 


- ( CH , ) ; - CH , 


மேற்கோளாகப் பெனிஸிலின் G- யின் வாய்பாடு . 

C.H ,IO.NS - CH , -CH , 


வினா 


( 1 ) சிறு குறிப்புகள் வரைக . 


( அ ) சல்ஃபனமைடுகள் 


( ஆ ) மலேரியா எதிர்ப்பொருள்கள் 
( இ ) நோய் நுண்மத்தடை நுண்ணுயீர்ப் பொருள் 

கள் 


Cum Cardin HID UL4W 

பட்டியல் 


1. Modern Organic Chemistry, by N. G. Clark . 


2. Organic Chemistry , by Wood & Holliday . 


3. Organic Chemistry , by I. L. Feveir . 


4. Organic Chemistry , Vol . II , by I. L. Feveir . 


5. Modern Introduction to Organic Chemistry , by Smith . 


கலைச்சொற்கள் 


- 


- 


அமைப்பு 
அழுத்தம் தாழ்த்திக் 

காய்ச்சி வடித்தல் 
ஆக்ஸிஜன் ஒடுக்கி 
இயற்பியல் வேதியியல் 
இன்சுலின் 
இணைதிறன் 
இடஞ்சுழி 
இணைபடுவினை ( கூட்டுவினை ) 
இடைச் செறிவு எண்ணெய் 
இருமுனைத் திருப்புத் திறன் 
ஈரிணை 
ஈருப்புத்திறன் 
ஈனால் 
உருவரை 
உடனொத்த தொடர்புடைய 

தொகுதிகள் 
உறுப்புகள் 
உருத்திரிபு 
உயிர்வேதி முறை 
எண்ணெய்த் தட்டு 
எரி குழாய் 
என்ஸைம் 
எஸ்ட்டர்கள் 
எலெக்ட்ரான் விளிம்பு 


Structure 
Distillation under 

reduced pressure 
Reducing agent 
Physical chemistry 
Insulin 
Valency 
Laevo rotatory 
Addition reaction 
Middle oil 
Dipolement 
Secondary 
Dibasic 
Enol 
Skeleton 


- 


- 


-- 


- 


Homologous series 
Radicalu 
Modification 
Bio chemical method 
Oil bath 
Ignition tube 
Enzyme 
Esters 
Electron diffraction 


- 


- 


- 


வளைவு 


- 


ஐசொமர்கள் 
ஒளிச் சுழற்சி ஐசோமெரிசம் 


Isomers 
Optical Isomerism 


- 


கலைச்சொற்கள் 


261 


- 


hopranorts 


- 


ஒளி சுழற்றும் செயல் 
ஓரிணை 
கரிம வேதியியல் 
கரைத்து இறக்கல் 
கனிம வேதியியல் 
காட்சிப் பதிவீடுகள் 
காரத்துவம் 
காற்றுக் குளிர் கலன் 
கிளைத் தொடர் 
குளோரோஃபில் 
குவார்ட்ஸ் 
குறைச் செறிவு எண்ணெய் 
கூம்புக் குடுவை 
கூழ் மங்கள் 
கொழுப்பு அமிலங்கள் 
கொள் கலம் 
சங்கிலித் தொடர் 
சுருக்க வினைகள் 
சுழிமாய்க் கலவை 
சீர்மையற்ற தொடர்பு 
சோப்பு ஆதல் 
டாட்டாமெரிஸம் 
டைரியன் கருஞ்சிவப்பு 
தளச் சீர்மை 
தனி ஆல்கஹால் 
தனிமங்களைக் கண்டறிதல் 
தனிமங்களை அளவறிதல் 
தளக் கருத்துரு 
தள வினைவுற்ற 
தூய்மைப் பெருக்கம் 

செய்யப்பட்ட 
தொற்றுத் தடை 
தொகுப்பு முறை 
நான்முகி 
நிரப்பிடம் 
நிறைவுறாத் தன்மை 
நீர்த் தொட்டி 
நீராவியில் காய்ச்சி வடித்தல் 
நீரிலி 


Optical activity 
Primary 
Organic chemistry 
Solvent extraction 
Inorganic chemistry 
Observation 
Basicity 
Air condenser 
Branched chain 
Chlorophyll 
Quartz 
Light oil 
Conical flask 
Colloid 
Fatty acids 
receiver 
Chain 
Condensation reach 
Racemixture 
Asymmetric relations 
Saponification 
Tautomerism 
Tyrian purple 
Plane of symmetry 
Absolute alcohol 
Detection of elements 
Estimation of elements 
Plane projection 
Plane polarised 
Rectified 


- 


- 


Disinfectant 
Synthetic method 
Tetrahedron 
Space 
unsaturated 
Water bath 
Steam distillation 
Anhydride 


-- 


262 


கரிம வேதியியல் 


> 


* 


* 


நீராற் பகுத்தல் 
நீர் ஏற்றம் 
நீரேறிய 
நேர்வினை 
நேர்த் தொடர் 
நேர் சூரிய ஒளி 
நைக்கல் பட்டம் 
நொதித்தல் 
படிகமாக்கல் 
பக்கத் தொடர் 
பதிலீட்டு வினை 
பதங்கமாதல் 
பாலிமர் ஆதல் 
பாகுபோன்ற 
பிணைப்புகள் 
பிணைப்பு நீளம் 
பின்னக் காய்ச்சி வடித்தல் 
பின்னப் படிகமாக்கல் 
பிரிகை அடுக்குகள் 
பிரிபுனல் 
புகையும் நைட்ரிக் அமிலம் 
பூஞ்சைக் காளான் 
பெறுதி 
ஃபெலிங் கரைசல் 
பொலாரி மீட்டர் 
பொருள் 
மணல் தட்டு 
மரத்துப்போகச் செய்தல் 
மண்டலவளி அழுத்தம் 
மசகு பொருள்கள் 
மாற்றணு வளையச் 

சேர்மங்கள் 
மிகைச் செறிவு எண்ணெய் 
மின் பகு பொருள் 
முற்றுறா வாய்ப்பாடு 
மூசை 


- Hydrolysis 

Hydration 
Hydrated 
Forward reaction 
Straight chain 
Direct Sunlight 
Nicol prism 
Fermentation 
Crystallisation 
Side chain 
Substitution reaction 
Sublimation 
Polymerisation 
Syrupy 
Bonds 
Bong length 
Fractional distillation 
Fractional crystallisation 
Fractionating column 
Separating fundel 
Fuming nitric acid 
Fungus 
Derivative 
Fehling solution 
Polari meter 
Substance 
Sand bath 
Anaesthetic 
Atmospheric pressure 
Lubricant 
Hetero cyclic compounds 


- 


- 


- 


W 


Heavy oil 
Electrolyte 
Empirical formula 
Crucifle 
Tertiary 
Molecular formula 
Molecular weight 


- 


மூவிணை 


- 


மூலக்கூறு வாய்பாடு 
மூலக்கூறு எடை 


கலைச்சொற்கள் 


263 


| 


லூக்கோ சேர்மங்கள் 
ராமன் நிற நிரல் 
வரு பொருள் 
வருவிக்கப்பட்ட 


வ 


வடிமம் 


- 


Leuco compound 
Raman spectrum 
Product 
Derived 
Filtrate 
Geometric Isomerism 
Chromatographic separation 
Dextro rotatory 
Structural 
Retort 
Formula 
Reagent 
Functional group 
Catalyst 
Halogen carrier 
Halogenated 
Stereo chemistry 


வடிவ ஐசோமெரிஸம் 
வண்ணப் பகுப்புமுறை 
வலஞ்சுழி 
வடிவமைப்பு 
வாலை 
வாய்பாடு 
வினை பொருள் 
வினைபடு தொகுதி 
வினைவேக மாற்றி 
ஹேலஜன் ஏற்றி 
ஹேலஜன் ஏறிய 
ஸ்டீரியோ வேதியியல் 


- 


- 


: 0 : -- 


